அரசியல்‌ அறிவு 


ஆசிரியர்‌ 
M. இரத்தினசாமி 


மொழிபெயர்ப்பு 
கொ. வே. ரா. 





பதிப்பாளர்கள்‌ 
நாதன்ஸ்‌ 
24, ஜெனரல்‌ பாட்டர்ஸ்‌ ரோடு 
மவுண்டு ரோடு :; சென்னை - 2 


முதல்‌ பதிப்பு: செப்டம்பர்‌ 1957” 5000 
உரிமை பதிவு செய்யப்பெற்றது 


தென்‌ மொழிகளின்‌ புத்தக டிரஸ்டு 
ஆதரவில்‌ பதிப்பிக்கப்பெற்றது 





விநியோகஸ்தர்கள்‌ 
நாதன்ஸ்‌ 
24, ஜெனரல்‌ பாட்டர்ஸ்‌ ரோடு 


நாதன்ஸ்‌ பிரஸ்‌ 
சென்னை - 2 


சென்னைப்‌ பிரதம நீதிபதி 
பி. வி. ராஜமன்னா அவர்களின்‌ 


பொதுவுரை 


தென்‌ மொழிகள்‌ புத்தக டிரஸ்டின்‌ ஆதரவில்‌ முத 
லில்‌ வெளியாகும்‌ நூலகள்‌ தென்னிந்திய மக்களுக்கு 
அளிக்கப்படுகின்றன. இந்த நிலையம்‌ “போர்டு” 
கிலையத்தாரின்‌ (ஈord Foundation) sன்கொடையால்‌ 
உருவாகி வளர்ந்தது. இதன்‌ நோக்கம்‌ தென்னிந்திய 
மொழிகளாகிய தமிழ்‌, தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌ 
ஆகிய நானகு மொழிகளிலும்‌ அறிவும்‌, கலையும்‌ நிறைந்த 
நூல்களைக்‌ குறைந்த விலைக்கு வெளியிடுவதை அதரிப்‌ 
பதேயாகும்‌. இந்நோக்கத்தை நிறைவேற்ற போர்டு” 
நிலையத்தாரும்‌ தென்னிந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை 
வேந்தர்கள்‌ எழுவரும்‌ சேர்க்து சிந்தித்து, ஏராளமான, 
பல்வகையான சிறந்த தூல்களைக்‌ குறைந்த விலையில்‌ 
வெளியிட்டு விற்பனைசெய்ய உதவ இந்த ஸ்தாபனத்தை 
நிறுவினர்‌. இதற்கென நிறுவப்பட்ட மூன்றாண்டுத்‌ 
திட்டத்தின்‌ முதல்‌ வெளியீடு இது. இந்நிலையம்‌ 
கடுநடையுடைய நூல்களை வெளியிட மேற்கொள்ள 
விலலை. ஆங்கிலக்‌ கல்வி இல்லாத படித்த பாமரனுக்‌ 
கும்‌ பயன்படுமாறு எளிய கடையில்‌ இன்பமும்‌, பயனும்‌ 
தரும்‌ புத்தகங்களைத்‌ தேர்க்தெடுத்தலே இந்த ஸ்தா 
பன த்தின்‌ இலட்சியமாகும்‌. 


இலக்கிய வளம்‌ நிறைந்த மூல நூல்களைப்‌ பதிப்‌ 
பிததல்‌, கலை, விஞ்ஞானப்‌ புத்தகங்களை வெளியிடல்‌, 
உலகத்திலேயுள்ள மற்ற மொழி நூல்களை மொழி 
பெயர்த்தல்‌ ஆகியவையே இந்த ஸ்தாபனம்‌ செய்ய 
விரும்பும்‌ பணிகளாகும்‌. 


iv 


“மலிந்த விலையில்‌ உயர்ந்த நூல்‌ இதுவே தென்‌ 
மொழிகள்‌ புத்தக டிரஸ்டின்‌ இலட்சியம்‌. இந்த 
நோக்கம்‌ எவ்வளவு தூரம்‌ இம்முதல்‌ வெளியீட்டாலி 
கிறைவேறியிருக்கிறது என்பதைப்‌ பொதுமக்களே 
சொல்ல வேண்டும்‌. இம்மூயற்சியின்‌ பயனும்‌ வெற்றி 
யும்‌ பத்தாண்டுகளுக்குப்‌ பிறகே வெளிப்படலாம்‌. 
ஆனால்‌, இத்திட்டத்தின்‌ முக்கியத்துவம்‌ உண்மையான 
கற்பனை நோக்குடையவர்களுக்குப புலனாகும்‌. இதனால்‌ 
விளையக்கூடியன எண்ணிறந்தன. மலிவான இப்புத்தகங 
களைத்‌ திறமையான வகையில்‌ தென்னிந்தியா முற்றி 
லும்‌ பரப்பினால்‌ இவை பட்டித்‌ தொட்டிகளிலுள்ள 
மக்கள்‌ கரங்களிலும்‌ தவழும்‌. அப்போது இந்தாட்டின்‌ 
உயிர்நாடி போன்ற அந்த மக்களின்‌ வாழ்வில்‌ இன்ப 
ஒளி வீசும்‌. 


தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌ ஆகிய 
மொழிகளுக்காகவே இந்நிலையம்‌ ஏற்படுத்தப்பட்ட 
தற்குத்‌ தக்க காரணங்கள்‌ உண்டு. ஏனெனில்‌, இவை 
தென்‌ நாட்டு மொழிகள்‌. **தக்கணம்‌:' என்பது 
பூகோள நூற்படி பழைய இந்தியாவிலே, விந்தியத்‌ 
தின்‌ தென்‌ பாகமானாலும்‌, பண்பாட்டின்‌ படி இந்நான்கு 
மொழிகளையோ, அவற்றின்‌ கிளை மொழிகளையோ 
பேசும்‌ மக்களைக்‌ கொண்ட பிரதேசத்தையே குறிக்கும்‌. 
இம்மொழிகள்‌ நான்கும்‌ ஓரினத்தன என்பதில்‌ 
ஐயமில்லை. “ திராவிடம்‌ :* என்ற அடைமொழியைச்‌ 
சேர்க்க நான்‌ தயங்குகிறேன்‌. ஏனெனில்‌, அது 
“மொழி ”, * இனம்‌: என்ற பொருளில்‌ கொள்ளப்படா 
மல்‌, கருத்து வேற்றுமை, அரசியல்‌ என்ற நோக்குடன்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இம்மொழிகளிடையே காணப்‌ 
படும்‌ ஒருமைப்பாடு தவிர, இம்மொழி பேசும்‌ மக்களி 
டையேயும்‌ காணப்படும்‌ கலாசாரம்‌ இப்பகுதியை 
இந்தியா வின்‌ ஏனைய பகுதியினின்றும்‌ தனித்துக்‌ காட்டு 
திறது. சாதாரணமாக நாம்‌ அறிந்துகொள்ளும்‌ கர்நாடக 
சங்கீதமும்‌ இதைத்‌ தெளிவுபடுத்தும்‌. அவ்வாறே 


ஏ 


இப்பகுதிகளில்‌ உள்ள சிற்பக்‌ கலையும்‌, கட்டடக்‌ கலை 
யும்‌ தனிப்‌ பெருமையுடையன. மக்களின்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, சடங்குகள்‌, விழாக்கள்‌ முதலியவற்றிலும்‌ 
குறிப்பிடத்‌ தகக ஒருமைப்பாட்டைக காண்கிறோம்‌. 
இத்தனிச்‌ சிறப்புக்கள்‌ இந்நூலகத்தாரின்‌ வெளியீடு 
களால்‌ பிரதிபலிக்கும்‌ என நம்புகிறேன்‌. அத்துடன்‌ 
இந்தியப்‌ பண்பாட்டை விளக்கும்‌ நூல்களையும்‌ பிற 
நாட்டு மொழிகளில்‌ உள்ள நூல்களின்‌ மொழிபெயர்ப்பு 
களையும்‌ வெளியிடுவதன்‌ மூலமாகக்‌ குறுகிய வேறு 
பட்ட மனப்பான்மை தவிர்க்கப்படும்‌. 


பி. வி, ராஜமன்னார்‌ 


முன்னுரை 


திரு, கே. பி. கேசவமேனன்‌, 
ஆசிரியர்‌, 'மாத்ருபூமி' 


சுதந்திரம்‌ கிடைத்த பிறகு நாம்‌ முதலில்‌ செய்த 
பணி இந்திய அரசியலமைப்பை வகுத்ததுதான்‌. 
என்றாலும்‌, அதற்கு முன்பே அரசியல்‌ அமைப்பை உரு 
வாக்கும்‌ வேலை ஆரம்பமாகிவிட்டது. 


1946 டிசம்பர்‌ மாதம்‌ 9-ம்‌ தேதி ஆரம்பிக்கப்பட்ட 
இந்திய அரசியல்‌ நிர்ணய சபை 1949 நவம்பர்‌ 26-ம்‌ 
தேதி தன பணியை முடித்துக்கொண்டது. இந்தச்‌ 
சபை உலகத்திலுள்ள நாடுகளின்‌ பல்வேறு அரசியல்‌ 
அமைப்பையும்‌ மிகக்‌ கவனமாக ஆராய்ந்து, இந்திய 
நிலைமைக்கும்‌, இங்குள்ள மக்களின்‌ திறமைக்கும்‌ ஏற்ற 
பகுதிகளை அவற்றிலிருந்து எடுத்துக்‌ கொண்டது. 
இச்சபை மேற்கொண்ட வேலையின்‌ பெரிய அளவையும்‌, 
அது சமாளிக்க வேண்டிவந்த கஷ்டங்களையும்‌, அடைந்த 
வெற்றியையும்‌ எண்ணும்போது அது இவ்வளவு விரை 
வில்‌ தன்‌ பணியை முடித்துக்கொண்டது மிகவும்‌ 
வியக்கத்தக்கதே என்பதில்‌ ஐயமில்லை. 


நீதி, சுதந்திரம்‌, சமத்துவம்‌, சகோதரத்துவம்‌ என்ற 
தூண்களின்‌ மேல்தான்‌ நமது புதிய ஜனநாயகம்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கிற தென்பதை அரசியல்‌ அமைப்பின்‌ முன்னு 
ரையைப பார்தீதால்‌ விளங்கும்‌. 


எல்லாப்‌ பிரஜைகளும்‌ சுதந்திரமாகவும்‌, சட்ட ரீதி 
யாகவும்‌, வெளியிடப்பட்ட விருப்பத்திற்கு இணங்கிய 
ஜனநாயக நாடாக இந்தியா விளங்க வேண்டும்‌ என்பது 


7111. 


தான்‌ நமது அரசியல்‌ அமைப்பின்‌ அடிப்படை நோக்கம்‌, 
ஜனநாயகம்‌ என்றால்‌ என்ன என்பதை வரையறுத்துச்‌ 
சுருக்கமாக விளக்குவது அவ்வளவு எளிதல்ல. 


ஆனால்‌, அரசாங்கத்தைப்‌ பாதிக்கிற விஷயங்களில்‌ 
மக்களின்‌ விருப்பம்‌ தலைகாட்டும்‌ போதும்‌, ஓட்டுரிமை 
யுள்ள பெரும்பான்மை மக்கள்‌ அரசாங்க இயந்தி 
ரத்தைக்‌ கட்டுப்படுத்தவும்‌, இயக்கவும்‌ ஆரம்பிக்கும்‌ 
போதும்‌ ஜனநாயகத்தின்‌ தன்மையை உணரமுடிகிறது. 


பிரஞ்சுப்‌ புரட்சிக்‌ காலத்தில்‌ அரசியல்‌, சமுதாய 
ஜனநாயகத்திலேயே அனைவரின்‌ நாட்டமும்‌ இருந்தது. 
ரஷ்யப்‌ புரட்சியிலோ பொருளாதாரத்‌ துறையிலே கவ 
னம்‌ செலுத்தப்பட்டது. ஆனால்‌, நாம்‌ சமுதாயம்‌, அரசி 
யல்‌, பொருளாதாரம்‌ போன்ற எல்லாத்‌ துறைகளிலும்‌ 
ஜனநாயகத்தை நாம்‌ வேண்டி நிற்கிறோம்‌. 


ஒரு ஜனநாயகத்தின்‌ வெற்றி, அந்நாட்டிலுள்ள 
சராசரிப்‌ பிரஜைகளின்‌ குணவிசேஷங்களையோ அல்லது 
திறமையையோ மட்டும்‌ பொறுத்ததல்ல. பொதுமக்கள்‌ 
விஷயங்களைப்‌ பற்றி எவ்வளவு தூரம்‌ தெரித்துவைததி 
ருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ பொறுத்ததாகும்‌. அரசிய 
லமைப்பின்‌ கீழ்த்‌ தங்களது பொறுப்பையும்‌, கடமையை 
யும்‌ உணரச்‌ செய்யும்‌ வகையில்‌ மக்களுக்குக்‌ கல்வி 
புகட்டும்‌ முக்கியமான தேவையை இது கன்றாக விளக்கு 
கிறது. 


மனித நாகரிகம்‌ ஆரம்பமானதிலிருந்து குறிப்பிட்ட 
கூட்டத்தாரின்‌ ஆட்சி, மன்னராட்சி, சர்வாதிகாரம்‌, ஜன 
நாயகம்‌ போன்ற அனேக வகையான சர்க்காரைப்‌ பல 
நாடுகளிலும்‌ பரீட்சித்தும்‌ பார்த்துவிட்டனர்‌. சர்க்கார்‌ 
முறைகளிலும்‌, பிரஜா உரிமை பற்றிய கருத்துக்களி 
லும்‌ புரட்சிகரமான மாறுதல்கள்‌ ஏற்படுத்தியது 
இந்த நூற்றாண்டாகும்‌. ஜனநாயகம்‌ என்பது ஒன்றும்‌ 


IX 


தெரியாதவர்களின்‌ ஆட்சியென்றும்‌, தீங்கு விளைவிக்கக்‌ 

கூடிய முறையென்றும்‌ சிலரால்‌ வர்ணித்துக்‌ கண்டனம்‌ 
செய்யப்படுகிறது. என்னதான்‌ அதில்‌ தவறுகள்‌ 
இருந்த போதிலும்‌ ற்ப மாற்றாக வேறெது 
வும்‌ இல்ல. 


பெர்ட்ரண்டு 'ரஸ்ஸல்‌ கூறியது போல்‌ ஜனநாயக 
சர்க்காரில்‌ அதன்மேல்‌ சுமத்தப்பட்ட குறைகளும்‌ இருக்க 
லாம்‌. ஆனால்‌, அதற்கு ஒரு பெரிய தகுதி இருக்கிறது. 
உள்நாட்டுக்‌ கலகம்‌, அரசியல்‌ குழப்பம்‌ முதலியவற்றைக்‌ 
கருதும்‌ போது ஜனநாயகமே மேல்‌ என மக்களெல்லோ 
ரும்‌ பொதுவாக ஏற்றுக்கொள்ளுகன் றனர்‌. ஏனென 
ரூல்‌ மனித அறிவினால்‌ இதைவிட ஒரு நல்ல முறை 
யான சர்க்கரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. 


கனிப்பட்டவர்களின்‌ சுதந்திரம்‌ மிகவும்‌ புனித 
மானது. பிறரால்‌ மீறுவதற்கு உரியதன்று, சாதாரண 
மனிதனின்‌ க்ஷேமநலத்தைப்‌ பெருக்குவதே அதன்‌ 
பிரதான தோக்கம்‌ என்று ஜனநாயகம்‌ கருதவில்லை. மற்ற 
மாதிரியான அரசாங்கங்கள்‌-குறிப்பாக எதேச்சதிகார 
வகைகள்‌, பெரும்பாலும்‌ மிருக வெறியை அடிப்படை 
யாகக்‌ கொண்டவை. தனிப்பட்டவர்களின்‌ உரிமையை 


யும்‌ சுதந்திரத்தையும்‌ அவை அழிககின்‌ றன. 


ஜனநாயகத்தின்‌ தத்துவங்களைத்‌ கெளிவாகப்புரிந்து 
கொண்டு அதைப்‌ பற்றிச்‌ சரியான: கொள்கை வைத்துக்‌ 
கொண்டு, ராஜ்யத்தின்‌ நடைமுறை விஷயங்களில்‌ 
அவைகளை உறுதியுடன்‌ . பிரயோகிப்பதில்தான்‌ நமது 
அரசியல்‌ அமைப்பின்‌ ஸ்திரத்‌ தன்மை இருக்கிறது. 
இங்கேதான்‌ அரசியல்வாதிகள்‌ தங்கள்‌ கடமையை நிறை 
வேற்றவேண்டும்‌. பொதுவாக அரசியல்வாதிகளைத தந்து 
ரமான சந்தர்ப்பவாதிகள்‌ என்று சிலர்‌ அடிக்கடிக்குற்றம்‌ 
சாட்டுகின்றனர்‌. அனால்‌, ஒன்றுமட்டும்‌ நாம்‌ ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. ஒரு உண்மையான 


X 


ஜனநாயக நாட்டில்‌, ஜனநாயக அரசியல்வாதி விஞ்ஞா 
னியாகவும்‌, கலைஞனாகவும்‌, வேதாந்தியாகவும்‌ நடை 
முறைக்‌ காலத்தின்‌ சந்தியில்‌ நின்றுகொண்டு எதிர்‌ 
காலத்திறகுள்ள பாதையை வகுத்துக்கொண்டிருககிறார்‌. 
செய்திகளை அறிந்து கொள்வது, உண்மையான 
நிலமையை ஆராய்ந்து அறிவது முதலியவற்றோடு 
நில்லாமல்‌ வேதாந்த வரலாறுகள்‌ விளக்கும்‌ நோக்கத்‌ 
தின்‌ உயர்வையும்‌, அறிவை அடிப்படையாக கொண்ட 
யூகத்தையும்‌ துணையாகக்‌ கொண்ட அவர்‌, தற்கால 
லட்சியம்‌ என்ன, இறுதி லட்சியம்‌ என்ன என்பதை 
முடிவு செய்துகொள்ள வேண்டும்‌. *ஓனநாரயகம்‌ 
இன்றும்‌-நாளையும்‌” - எட்வர்ட்‌ பென்ஸ்‌. 


ஜனநாயகம்‌ நல்ல முறையில்‌ செயல்பட அரசியல்‌ 
கட்சிகள்‌ அவசியம்‌. ஆனால்‌, கட்சிப்‌ பற்று நமது திருஷ்‌ 
டியைக்‌ கட்டுப்படுத்துவதோடு சுதந்திரமான அபிப்பி 
ராயங்களையும்‌ கொன்றுவிடுகிறது. ராஜ்யத்தின்‌ கேம 
நலத்தையும்‌ கட்சி நலத்தையும்‌ ஒன்றுக்கொன்று மோத 
விடாமல்‌ சமரசம்‌ செய்ய வேண்டிய பிரச்னைகள்‌ 
நமக்கு அடிக்கடி ஏற்படுகின்‌ றன. 


சுதந்திரம்‌ பெற்றது, சர்வ வோட்டுரிமை அடைந்‌ 
தது முதலியன இந்தியப்‌ பிரஜைகள்‌ அரசியலில்‌ மிகவும்‌ 
கவனம்‌ செலுத்தச்‌ செய்துவிட்டன. ஒவ்வொரு பிரஜை 
யும்‌ அவன்‌ சட்டசபை அல்லது அதுபோன்ற பொது 
ஸ்தாபனங்களில்‌ ஈடுபட்டாலும்‌ அல்லாவிடினும்‌ நாட்டின்‌ 
விவரங்கள்‌ எப்படி நிர்வகிக்கப்படுகின்றன, ஒவ்வொரு 
தனி நபருக்கும்‌ என்ன என்ன உரிமைகள்‌ இருக்கின்‌ 
றன என்றெலலாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது அவ 
சியமாகிறது. எப்படியும்‌, அரசியல்‌ அமைப்பின்‌ பாகங்‌ 
களைத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. 


இந்தச்‌ சந்‌ தர்ப்ப தீதில்‌ பேராசிரியர்‌ இரத்தினசாமி 
யின்‌ எளிய, நுட்பப்‌ பதங்களில்லாத அறிய புத்தகம்‌ மிக 


xi 


வும்‌ உதவியாகவிருக்கும்‌. அரசியல்‌ அமைப்பில்‌ முககிய 
பாகங்களையும்‌ குறிப்பாக தனிநபர்களின்‌ உரிமையைப்‌ 
பற்றியும்‌, அவர்கள து அடிப்படை உரிமையின்‌ பெருமை 
பற்றியும்‌ நமது கவனத்தை அவர்‌ கவர்ந்திருக்கிறார்‌. இந்த 
வெளியீடு இந்தச்‌ சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது. இந்திய 
அரசியல்‌ அமைப்பில்‌ ஆர்வமுள்ள யாரும்‌ இதை வர 
வேற்பார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 


12. 


13. 


i 





மக்களும்‌ அரசியல்‌ அமைப்பும்‌ 
பீடிகை 
அடிப்படை உரிமைகள்‌ 


அரசாங்க அமைப்புகள்‌ 


_ மத்திய அரசாங்கம்‌ 


மத்திய நீதி இலாகா-உச்ச 


நீதி மன்றம்‌ ஃ 


பொது நிதியின்மீது சட்ட 
ப பூர்வமான கட்டுப்பாடு ஃ 


, மத்திய-இராஜ்ய அரசாங்கத்‌ 
தொடர்புகள்‌ கல 


ப மத்திய-இராஜ்ய அரசாங்க 


நிர்வாகத்‌ தொடர்புகள்‌ ... 


மத்திய பப்ளிக சர்வீஸ்‌ கமிஷன்‌ 
அரசியலமைப்பைத்‌ திருத்தி 


அமைக்கும்‌ முறை ஃ 


இராஜ்ய நிர்வாகத்தின்‌ நெறி 
முறை கோட்பாடுகளை வகுத்தல்‌ 


அரசியலமைப்பும்‌ மக்களது 


கடமைகளும்‌ 6௨௦௦ 


மக்களும்‌ 


அரசியல்‌ அமைப்பும்‌ 


அரசியல்‌ அமைப்பு என்றால்‌ என்ன ? 


1எந்தச்‌ சட்டம்‌ இயற்றினாலும்‌, அதற்கு மூலா 
தாரச்‌ சட்டமாக - தாய்ச்‌ சட்டமாக விளங்குவதுதான்‌ 
அரசியல்‌ அமைப்பு ; அதாவது, ஒரு நாட்டு மக்களின்‌ 
அரசாங்கத்திற்கு அடிப்படை. -- இவ்வாறு ஸ்டோரி 
என்னும்‌ மிகச்‌ சிறந்த அமெரிக்க நீதி நிபுணர்‌ குறிப்‌ 
யிட்டுள்ளார்‌. எட்மண்ட்‌ பர்க்‌ கூறுவதுபோல, மக்க 
ளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, மக்களின்‌ 
சிந்தனைவழி உருவாக்கப்படுவதே அரசாங்கமாகும்‌. , 


இந்தியாவின்‌ அரசியலமைப்பு இந்திய மக்களின்‌ 
அரசாங்கத்திற்கு அடிப்படையாகவும்‌, மூலாதாரச்‌ சட்ட 
மாகவும்‌ விளங்குகிறது. அது, இந்திய மக்களின்‌ கேவை 
களை நிறைவேற்றுவதற்காக, இந்திய மக்களின்‌ ரதி 
நிதிகள்‌ அடங்கிய அரசியல்‌ நிர்ணய மன்‌ றத்தினரின்‌ 
கருத்துவழி உருவாக்கப்பட்டதாகும்‌. 


ஆள்வோரும்‌ ஆளப்படுவோரும்‌ அவரவர்‌ மனம்‌ 
போன போக்குப்படியெல்லாம்‌ நடந்து கொள்ளாமல்‌, 
நம்மையும்‌, நமது தனிப்பட்ட அமைப்புகளையும்‌, பொது 
நிலையங்களையும்‌ சட்டப்படி நிர்வகித்துக்‌ கொள்ளும்‌ 
அதந்துர மக்களாக நாம்‌ வாழ வேண்டுமானால்‌, நமது 
அரசியலமைப்புக்குக்‌ கட்டுப்பட்டு விசுவாசமாக நடந்து 
கொள்ளவேண்டும்‌ ; அதற்கு ஆதரவு தரவேண்டும்‌ ; 
கீழ்ப்படிய வேண்டும்‌. அதைக்‌ கெளரவித்து பக்தி 


2 அரசியல்‌ அறிவு 


யுடன்‌ போற்றவேண்டும்‌. காரணம்‌ என்ன ? ஒருவரோ, 
சிலரோ, பலரோ கூடிய ஆள்வோரின்‌ தான்தோன்றித்‌ 
தனமான போக்குப்படி அல்லாமல்‌, நிறுவப்பட்ட சட்டத்‌ 
தின்படி நமது தனி வாழ்வும்‌, பொது வாழ்வும்‌ நடை 
பெற, மற்றெல்லா சுதந்திர நாட்டு மக்களின்‌ அரசிம 
லமைப்புக’ளைப்‌ போலவே, நமது அரசியலமைப்பும்‌ 
நமக்கு வசதி அளிக்கிறது. ஆள்வோர்‌, ஆளப்படுவோர்‌ 
ஆகியோரின்‌ உரிமைகளையும்‌ பொறுப்புகளையும்‌ வரை 
யறுக்கிறது; எதேச்சாதிகாரப்‌ பாதையில்‌ ஒருவரிடமோ, 
சிலரிடமோ, பலரிடமோ அதிகாரம்‌ குவிந்து விடாமல்‌, 
பல்வேறு அமைப்புகளிடையே அதிகாரத்தைப்‌ பகிர்நீ 
தளிக்கிறது ; இவற்றில்‌ எந்த ஒரு அமைப்பும்‌ அதிக 
ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ நிலமை ஏற்பட்டுவிடாதபடி, 
அவற்றின்‌ அதிகாரங்களை வரையறுத்துக்‌ கட்டுப்படுத்து! 
கிறது ; அந்த அமைப்புகளுக்கிடையே இருக்கவேண்டிய 
உறவை ஒரு ஒழுங்குபடுத்துகிறது ; ஒவ்வொருவரும்‌ - 
மக்களும்‌ அமைப்புகளும்‌ - தங்கள்‌ சுதந்திரத்தை எந்த 
அளவுக்குப்‌ பயன்படுத்தலாம்‌, எந்த அளவோடு நிறக 
வேண்டும்‌ என்பதைத்‌ தெரிவிக்கிறது. இவை எல்லாம்‌ 
மக்கள்‌ நன்மைக்காகதிதான்‌. 


இனி நமது அரசியலமைப்பின்‌ முக்கிய அம்சங்‌ 
களை ஆராய்ந்தறியலாம்‌. பிரஜைகளாகிய நமக்கு இது 
மிகவும்‌ முக்கியம்‌. ஏனென்றால்‌, இந்த அரசிய 
லமைப்புப்படிதான்‌ நாம்‌ ஆளப்படுகிறோம்‌; நமது 
பொது விவகாரங்கள்‌ நிர்வகிக்கப்படுனெறன ; தமது 
சார்பில்‌ நடைபெறும்‌ அரசாங்கம்‌ இயங்குவதற்காக, 
நாம்‌ செலுத்த வேண்டிய வரிகள்‌ விதிக்கப்பட்டு வசூலிக்‌ 
கப்படுகின்‌ றன; நமது தனிவாழ்வையும்‌ பொது வாழ்வை 
யும்‌ ஒழுங்குபடுத்தும்‌ சட்டங்கள்‌ இயற்றப்பட்டு அமல்‌: 
'நடத்தப்படுகன்றன. இப்படியாக நமக்கும்‌, நமது 
அரசியலமைப்புக்கும்‌ நெருங்கிய தொடர்பு ஏற்படு 
திறது. ஆகவே அரசாங்க விவகாரங்களைப்‌ பொறுத்த 
வரையில்‌ நமது நிலை என்ன என்பதைத்‌ தெரிந்து 


அரசியல்‌ அறிவு 3 


கொள்ள, அரசியலமைப்பின்‌ தன்மையை அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. குறைந்த பட்சம்‌ அதிலுள்ள 
முக்கிய சட்டங்கள்‌, கட்டுப்பாடுகளைப்‌ பற்றியேனும்‌ நாம்‌ 
தெரிந்துகொள்வது அவசியம்‌. நமது அரசியல்‌ உரிமை 
களும்‌ பொறுப்புகளும்‌ யாவை 2 அரசாங்கம்‌ நம்மை 
எவவளவு தூரம்‌ கட்டுப்படுத்தலாம்‌ ? வரையறுக்கப்‌ 
படட ஒரு சில வழிகளிலும்‌, வழங்கப்பட்ட சாதனங்‌ 
களைக கொண்டும்‌ அரசாங்கம்‌ எந்த முறையில்‌ வேலை: 
செய்ய வேண்டியதிருக்கிறது 2? -- என்பனவற்றையும்‌. 
நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. ஏனென்றால்‌, அரசிய 
லமைப்பு, நம்‌ எல்லோரையும்‌ - மக்களையும்‌ அரசாங்‌! 
கத்தையும்‌ - கட்டுப்படுத்தும்‌ சட்டம்‌. இதை நினைவில்‌ 
கொள்வோமாக ! 


பீடிகை 


எழுத்தோவியங்களாக்கப்பட்டிருக்கும்‌ பெபரும்‌ 
பாலான அரசியலமைப்புகளும்‌ சட்டங்களும்‌ . ஒரு 
பீடிகையுடன்‌ ஆரம்பமாகும்‌. அதுபோலவே இந்திய 
அரசியலமைப்பும்‌ ஒரு பீடிகையுடன்‌ துவங்குகிறது. 
ஒரு அரசியலமைப்பு அல்லது சட்டத்தின்‌ முன்னுரை 
போன்றதுதான்‌ இந்தப்‌ பீடிகை. ஆனால்‌, ஒரு புதீதகத்‌ 
தின்‌ முன்னுரையைவிட முக்கியத்துவம்‌ வாயந்தது. ஒரு 
புத்தகத்தின்‌ முன்னுரை, அப்புத்தகம்‌ எம்மாதிரி இருக 
கும்‌ என்பதைக்‌ கூறும்‌. ஆனால, ஒரு அரசியலமைப்பு 
அல்லது சட்டத்தின்‌ பீடிகையோ, அதை உருவாக்கிய 
வர்களின்‌ (இந்திய அரசியலமைப்பைப்‌ பொறுத்து 
வரையில்‌ அரசியல்‌ நிர்ணய மன்‌ றத்தினர்‌ விருப்பத்தை 
யும்‌ நோக்கத்தையும்‌ பிரதிபலிக்கும்‌. அவர்கள்‌ எந்தக 
கொள்கைகளையும்‌ கருத்துக்களையும்‌ அதில்‌ புகுத்த விரும்‌ 
பினார்கள்‌ என்பதையும்‌, அதன்‌ குறிக்கோளும்‌ பயனும்‌ 
என்ன என்பதையும்‌ விளக்கிக்‌ காட்டும்‌. ஸ்டோரி 
என்பவர்‌ கூறுவது போல, “ஒரு சட்டத்தின்‌ பிரிவு 
களிலுள்ள நல்ல நோக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கும்‌ 
கெட்டவைகளை அகற்றுவதற்கும்‌ ஏதுவாக, அந்தச்‌ 
சட்டத்தை உருவாக்கியவர்களின்‌ இதயத்தைத்‌ திறந்து 
பார்க்க உதவும்‌ சாவிதான்‌ - அச்சட்டத்தின்‌ பீடிகை.” 
இந்தப்‌ பீடிகையின்‌ முக்கியத்துவம்‌, நாகரீக அரசுக்கலை 
யின்‌ ஆரம்ப காலத்திலேயே உணரப்பட்டது. * ஒரு 
சட்டத்தின்‌ பீடிகைக்குப்‌ பொருள்‌ இல்லாவிட்டால்‌, 
அந்தச்‌ சட்டமே பொருள ற்றதாகிவிடும்‌ '' என்பது, 
ஆதிகால ரோமன்‌ சட்டக்‌ கோட்பாடுகளில்‌ ஒன்று. 


ஒரு சட்டத்தையோ அல்லது அரசியலமைப 
பையோ ஆராயும்போது, அந்தச்‌ சட்டம்‌ அல்லது 
அரசியலமைப்பின்‌ பீடிகையை நாம்‌ கருத்தில்‌ கொள்ள 


அரசியல்‌ அறிவு 5 


வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அதன்‌ முழுவடிவம்‌ 
அல்லது அதன்‌ பாகங்கள்‌, பகுதிகள்‌, பிரிவுகள்‌ ஆகிய 
வற்றின்‌ உண்மைப்‌ பொருளை உணரமுடியும்‌. ஆகவே, 
பீடிகையின்‌ பொருளைத்‌ தெரிந்து புரிந்து கொண்டால்‌ 
தான்‌, நமது அரசியலமைப்பைதீ தெரிந்து புரிந்து 
கொள்ளமுடியும்‌. இதோ, நமது அரசியலமைப்பின்‌ 
்‌ பீடிகை வருமாறு அ 


்‌ இந்தியாவின்‌ மக்களாகிய நாம்‌, இந்தியாவை 
சுதந்திர ராஜாங்க அந்தஸ்துடன்‌ கூடிய ஜனநாயகக்‌ 
குடியரசாக அமைத்து, அதன்‌ எல்லாப்‌ பிரஜை 
களுக்கும்‌, 


“சமூக, பொருளாதார, அரசியல நீதியும்‌, 


* இந்தனை, சொல்‌, கொள்கை, மதம்‌, வழிபாடு 
அகியவற்றில்‌ சுதந்திரமும்‌, 


“அந்தஸ்து, வாய்ப்பு ஆகியவற்றில்‌ சமத்து 
வழும்‌ கிட்டும்படி செயது, . 


“ எல்லோரிடையேயும்‌ சகோதரத்துவத்தை 
வளர்த்து, தனி மனித கெளரவத்தையும்‌ நாட்டின்‌ 
ஐக்கியத்தையும்‌ உறுதிப்‌ படுததுவதென்று மனப்‌ 
பூர்வமாக சங்கல்பம்‌ செய்து கொண்டு, 


நமது அரசியல்‌ நிர்ணய மன்றத்தில்‌ 1949-ம்‌ 
ஆண்டு, நவம்பர்‌ மாதம்‌ 26-ம்‌ தேதியன்று இந்த 
அரசியலமைப்பை இயற்றி, சட்டமாக்கி நமக்கு 
நாமே அளித துக கொள்கிறோம்‌. 


அரசியலமைப்பின்‌ பிரிவுகளிலும்‌, பகுதிகளிலும்‌ 
பிரதிபலிக்க வேண்டிய அடிப்படைக்‌ கொள்கைகளையும்‌ 
கோக்கங்களையும்‌ இந்தப்‌ பீடிகை குறிப்பிடுகிறது. 


6 அரசியல்‌ அறிவு 


முதலாவதாக, இந்தியா ஒரு குடியரசு காடாக. 
அமையும்‌. ஆகவே, அரச பரம்பரையினர்‌ ஆட்சித 
தலைமைக்கு வரும்‌ முறைக்கு இடமில்லை. மக்களாலோ, 
மக்களின்‌ பிரதிநிதிகளாலோ தேர்ந்தெடுக்கப்‌ படுபவர்‌ 
தான்‌ அரசாங்கத்‌ தலைவராக இருக்க முடியும்‌. 


இரண்டாவதாக, இந்தியா பூரண சுதந்திர 
ராஜாங்க அந்தஸ்துடன்‌ கூடிய நாடாக விளங்கும்‌. 
ஆகவே வேறு எந்த நாட்டுக்கும்‌ கட்டப்படாமல்‌, ஓக்கிய 
நாடுகள்‌ சபை போன்ற உலக அமைப்புகளிலோ 
அல்லது மற்ற அரசுகளின்‌ குழுவிலோ அங்கம்‌ வகிப்‌ 
பது, கூட்டுறவு கொள்வது ஆகிய பிரச்னகளில்‌ தன்‌ 
விருப்பத்தையும்‌ வசதியையும்‌ பொறுத்து சுதந்திரமாக 
நடந்து கொள்ளும்‌. 


மூன்றாவதாக, அரசாங்கம்‌ ஜனநாயக அடிப்படை 
யில்‌ அமையும்‌. ஆபிரஹாம்‌ லிங்கனின்‌ புகழ்பெற்ற 
பொன்‌ மொழிப்படி, மக்களுக்காக, மக்களால்‌ நடத்தப்‌ 
படும்‌, மக்களின்‌ அரசாக விளங்கும்‌. சுருங்கக்‌ கூறின்‌ 
இந்திய அரசாங்கத்தையும்‌, மந்திரிகளையும்‌, சட்ட 
மன்‌ றங்களையும்‌ மக்கள்‌ நேரடியாகவோ, மறைமுக 
மாகவோ தேர்ந்தெடுப்பார்கள்‌. அத்துடன்‌ அரசாங்க 
அமைப்புகள்‌ யாவும்‌ நேரடியாகவோ அல்லது தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்‌ மூலமாகவோ மக்களுக்குப்‌ 
பொறுப்பு வகிக்கும்‌. இதுதான்‌ இந்நாட்டு அரசாங்‌ 
கத்தின்‌ பொதுப்படையான தன்மை. 


மற்றும்‌, அரசியலமைப்பின்‌ பல்வேறு பிரிவு 
களிலும்‌ பகுதிகளிலும்‌ கையாள வேண்டிய பொதுப்‌ 
படையான கொள்கைகளையும்‌ லட்சியங்களையும்‌ பீடிகை 
குறிப்பிடுகிறது. அவற்றில்‌ நீதிக்கு முதலிடம்‌ தரப்பட 
டுள்ளது. ஒரு அரசுக்கு நீதியைவிட வேறு சிறந்த 
லட்சியம்‌ இருக்க முடியாது. , ' நீதியில்லாத அரசு, 
கொள்ளைக்‌ கூடாரமாகத்தான்‌ இருக்கும்‌ * எனபது, 


அரசியல்‌ “அறிவு " 


ஐரோப்பிய அரசியல்‌ தத்துவ மேதாவி. ஒருவரது கருத்‌ 
தாகும்‌. “எங்கு உண்மையான நீதி இல்லையோ, அங்கு 
உரிமைக்கே இடமில்லை :! என்று ஆகஸ்டீன என்னும்‌ 
பெரியார்‌ கூறியிருக்கிறார்‌. ஒவ்வொருவருக்கும்‌, அவர்‌ 
கள்‌ பெறுவதற்குரியதை - வழங்குவதுதான்‌ நீதி. 
மக்களிடம்‌ அரசாங்கம்‌ நீதியோடு நடந்து கொள்ள 
வேண்டும்‌: மக்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ நீதியைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்வதே, அரசாங்கத்திடம்‌ விசுவாசமாக 
நடந்து கொள்வதற்கு அடிப்படை. அரசுகள்‌ பரஸ்பரம்‌ 
நீதியோடு. நடந்து கொண்டால்தான்‌ உலக ஒற்றுமை 
ஏற்படும்‌. இந்த. நீதி, இந்தியாவிலுள்ள பல வகுப்‌ 
பரினருக்கு பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்தது. 
இப்போது சுதந்திர நவ இந்தியாவின்‌ அரசாங்க லட்சி 
யங்களில்‌ நீதிக்கு முதலிடம்‌ தந்திருப்பது பெரு 
மகிழ்ச்சிக்குரியதாகும்‌. ்‌ | 

அரசியலமைப்புப்படி, அரசாங்கமும்‌ மக்களும்‌ 
கைக்கொள்ள வேண்டிய லட்சியங்களில்‌ அடுத்தபடி 
யாக வருவது, சிந்தனை, சொல்‌, கொள்கை, மதம்‌, 
வழிபாடு ஆகியவற்றில்‌ சுதந்திரம்‌ பற்றியதாகும்‌. 
சிந்தனை சுதந்திரம்‌, பத்திரிகை சுதந்திரம்‌, மத சுதந்திரம்‌ 
அகிய இன்றியமையாத சுதந்திரங்கள்‌ யாவும்‌, எல்லா 
மக்களுக்கும்‌ கிடைக்க அரசியலமைப்பில்‌ உத்தரவாதம்‌ 
அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌, மக்கள்‌ ஒரு ஒழுங 
குக்குக்‌ கட்டுப்பட்டு நடந்து கொண்டால்தான்‌ உண்மை 
யான சுதந்திரம்‌ நிலவும்‌. அந்த ஒழுங்குடன்‌ சிந்திக்கவும்‌, 
பேசவும்‌, அதன்படி நடக்கவும்‌ உரிமை படைத்த ஆண்‌ 
களும்‌ பெண்களும்‌ அடங்கிய சுதந்திர நாடாக இந்தியா 
விளங்கும்‌. 


அடுத்தபடியாக அந்தஸ்து, வாய்ப்பு ஆகியவற்றில்‌ 
எல்லோருக்கும்‌ சமத்துவம்‌ கிட்ட உறுதியளிக்கப்பட்‌ 
டுள்ளது. ஆனால்‌, தரத்திலும்‌ திறமையிலும்‌ யாவரும்‌ 
அமமாக இருக்கச்‌ செய்வது என்பது இதன்‌ பொரு 


2 அரசியல்‌ அறிவு 


எல்ல. அது அரசாங்கத்தின்‌ சக்திக்கு அப்பாற்பட்‌_ 
தாகும்‌. ஆகவே சட்டத்தின்முன்‌ யாவரும்‌ சமம்‌. 
அரசியல்‌, சமூகக்‌ கண்ணோட்டத்தில்‌ எல்லோரும்‌ சம 
மாக நடத்தப்படுவார்கள்‌. அரசாங்க விவகாரங்களில்‌ 
யாவருக்கும்‌ சம வாய்ப்பு அளிக்கப்படும்‌. 


இறுதியாக, எல்லோருடைய - குறிப்பாக சமூகக்‌ 
கட்டுக்கோப்புக்கு வெளியே தாழ்த்தி வைக்கப்படடுளள 
மக்களின்‌ தனிமனித கெளரவத்தைப்‌ பாதுகாத்து 
உயர்த்தி, சாதிப்‌ பாகுபாடுகளை ஒழித்து, மக்களை 
ஒற்றுமைப்படுத்தி நாட்டின்‌ ஐக்கியத்தை வலுப்படுத்த, 
யாவரிடையேயும்‌ சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு, 
அரசியலமைப்பில்‌ உறுதி மேற்கொள்ளப்பட்டிருக 
கிறது. 


அடிப்படை உரிமைகள்‌ 


அரசியலமைப்பின்‌ நோக்கத்தையும்‌ தன்மையை 
யும்‌, அதன்‌ பீடிகை குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறது என்‌ 
பதைப்‌ பார்த்தோம்‌. இனி, இந்தியாவின்‌ அரசிய 
லமைப்பு, அதன்‌ பீடிகை குறிப்பிடும்‌ லட்சியங்களை 
எப்படி நிறைவேற்றி வைக்கிறது என்பதைப்‌ பார்க்க 
லாம்‌. 


முதல்‌ பகுதியில்‌ (பிரிவுகள்‌ 1-4) இந்தியாவி 
லிருந்து பிரிக்கப்பட்டு தனி அரசாக இருக்கும்‌ பாகிஸ்‌ 
தான்‌, மற்றும்‌ பூடான்‌, சிக்கிம்‌ ஆகிய ராஜ்யங்கள்‌ 
நீங்கலாக, இந்தியாவின்‌ நிலப்பரப்பு எது என்பது 
விவரிக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதியில்‌ (பிரிவூ 
கள்‌ 5-11) இந்தியாவின்‌ பிரஜைகளாக இருக்கத்‌ தகுந 
தவர்கள்‌ யார்‌ என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இப: 
பகுதியின்படி, இந்தியாவில்‌ நிலையாக வாழ்ந்து வருபவர்‌ 
கள்‌, இந்திய எல்லைக்குள்‌ பிறந்தவர்கள்‌, அல்லது இந்து 
யாவில்‌ பிறந்த பெற்றோர்களைக்‌ கொண்டவர்கள்‌, 
மற்றும்‌ இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டம்‌ அமுலுக்கு 
வரும்‌ (1950 ஜனவரி 26) தேதிக்கு முன்‌ குறைந்தது 
இந்து அண்டு காலம்‌ இந்தியாவில்‌ வசித்தவர்கள்‌ ஆகிய 
அனைவரும்‌ இந்தியப்‌ பிரஜைகளாக மதிககப்படுவர்‌. 


அடுத்த பகுதி, அரசியலமைப்பில்‌ காணப்படும்‌ 
மிக முக்கிய பகுதிகளில்‌ ஒன்று. இப்பகுதி அடிப்படை 
உரிமைகள்‌ எனப்படும்‌ பிரஜா உரிமைகளைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. 


சுதந்திர நாட்டின்‌ சுதந்திர மக்களாக வாழ வசது 
யளிக்கும்‌ உரிமைகளைப்‌ பற்றி ஆராயும்‌ இந்தப்‌ பகுது 
யில்‌, இந்திய மக்கள்‌ அனைவரும்‌ அக்கறை செலுத்த 


40 அரசியல்‌ அறிவு 


வேண்டியது அவசியம்‌. இந்த உரிமைகள்‌ அரசிய 
லமைப்பு மூலம்‌ முதல்‌ முறையாக அளிக்கப்பட்டவை 
யல்ல. இவை சுதந்திர மக்களின்‌ இயற்கையான 
உரிமைகளாகும்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்‌ . காலத்தில்‌ இந்த 
உரிமைகள்‌ சாமானிய தர்மம்‌ என்கிற அடிப்படையில்‌ 
பழக்கத்தில்‌ இருந்தன. சென்னை, கல்கத்தா, பம்பாய்‌ 
ஆகிய மாகாணத தலைநகரங்களில்‌ இந்தப்‌ பரம்பரை 
முறைகள்‌ சட்டமாக மதிக்கப்பட்டன. பிரிட்டிஷ 
இந்தியாவின்‌ மற்ற பகுதிகளில்‌ சம்பிரதாயம்‌ என்கிற 
முறையில்‌ கையாளப்பட்டன. ஆங்கிலேயன்‌ விஷயத்‌ 
தில்‌ இந்தச்‌ சம்பிரதாயம்‌ சட்ட பூர்வமாகவும்‌ அமல்‌ 
நடத்தப்‌ பட்டது. ஆங்கிலம்‌ பேசும்‌ நாடுகளில்‌ இந்தப்‌ 
பிரஜா உரிமைகள்‌, தேசாசார உரிமைகளாவவும்‌, பிற 
நாடுகளில்‌ சுதந்திர மக்களின்‌ இயற்கையான உரிமை 
களாகவும்‌ கையாளப்பட்டன. அந்த உரிமைகள் தான்‌ 
நமது அரசியலமைப்பில்‌ வகுக்கப்பட்டிருக்கின றன. 
ஆகவே, அரசியலமைப்பு மூலம்‌ இந்த உரிமைகளுக்கு 
உத்தரவாதம்‌ அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர புதிதாக ' 
வழங்கப்படவில்லை. ஆனால்‌ அரசியலமைப்பில்‌ இந்த 
உரிமைகளைப்‌ பற்றிய பகுதி முதலிடம்‌ பெறுவதால்‌, 
அவற்றுக்குரிய முக்கியத்துவம்‌ நன்கு விளங்குகிறது. 
அத்துடன்‌, இந்த அடிப்படை உரிமைகளுக்கு வலு 
வளிப்பதே, அரசியலமைப்பிலுள்ள மற்ற பகுதிகளின்‌ 
நோக்கமாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ தோன்றுகிறது. 
அது எப்படியிருப்பினும்‌, இந்திய மக்களை, சுதந்திர 
நாட்டின்‌ சுதந்திர மக்களாக இருக்கச்‌ செய்வன இந்த 
உரிமைகள்‌ தான்‌. 


இந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதில்‌ தனி நபர்கள்‌ 
அல்லது குழுவினரின்‌ ஆதிக்க பலத்தாலோ, அரசாங்கம்‌ 
மூலமாகவோ, யாருக்கும்‌ எவ்விதத்‌ தீஙகும்‌-ஏற்படாமல்‌ 
பாதுகாப்பு அளிப்பது அவசியம்‌. அரசாங்க நிர்வாகம்‌, 
தன்‌ வசமுள்ள ராணுவம்‌, போலீஸ்‌ மூலமாக அளவுக்கு 
மீறி ஆதிக்கம்‌ செலுத்தினால்‌, அது அந்த அரசுக்கே 


அரசியல்‌ அறிவு : 11 


விரோதமான .நடவடிககையாகும்‌. அப்போது பிரஜா 
உரிமைகளைப்‌ பாதுகாப்பது மிகவும்‌ முக்கியம்‌. தனி 
நபருக்கும்‌ அரசாங்கததிற்கும்‌ இருக்கவேண்டிய உறவும்‌, 
சுதந்திரத்திற்கும்‌ அதிகாரத்திற்கும்‌ இடையே நிலவ 
வேண்டிய நியாய வரம்பும்‌, அரசுக்கலை அல்லது அரசிய 
ல்மைப்புச சட்டத்தின்‌ மிக முக்கிய அம்சங்களாகும்‌. 
ஆகவே அ௮ரசாங்கததுிடமிருந்து (இந்திய அரசு, மககள 
சபை, ராஜ்ய அரசுகள்‌, சட்ட சபைகள்‌, மற்ற எல்லா 
ரக அதிகாரிகள்‌ அடங்கிய அரசாங்கம்‌) பிரஜைக்கு 
அளிக்கவேண்டிய பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகளில்‌ 
முதலிடம்‌ பெறுகிறது. இந்தப்‌ பாதுகாப்பு அளிக்கப்‌ 
பட்டுள்ள, இந்திய அரசியலமைப்பின்‌ 15-வது பிரிவு 
கூறுவதாவது: “மதம்‌, இனம்‌, சாதி, அண்‌ பெண்‌, 
பிறப்பிடம்‌ என்ற அடிப்படையில்‌ எந்தப்‌ பிரஜையிட 
மும்‌ அரசாங்கம்‌ பாரபட்சம்‌ காட்டக்கூடாது. மற்றும்‌ 
கடைகள்‌, சிற்றுண்டிச்சாலைகள்‌, ஹோட்டல்கள்‌, 
கேளிககைக கூடங்கள்‌ ஆகிய இடங்களுக்குச்‌ செல்லு 
வதிலும்‌, சர்க்கார்‌ பொருள்‌ உதவி பெற்ற அல்லது 
பொதுமககள்‌ உபயோகத்துக்கென ஒதுக்கப்பட்ட 
. கிணறுகள்‌, குளங்கள்‌, குளிக்கும்‌ கட்டங்கள்‌, சாலைகள்‌, 
பொழுது போக்கு நிலையங்கள்‌ ஆகிய இடங்களை உப 
யாகிெபபதிலும்‌ மேற்கண்ட காரணங்களின்‌ அடிப்படை 
யில்‌ யாருக்கும்‌ தடை விதிக்கவோ, யாரையும்‌ எவ்விதக்‌ 
கட்டுப்பாட்டுக்கும்‌ உள்ளாக்கவோ கூடாது.” சாதிப்‌ 
பிரிவினையாலும்‌, மக்களிடையே உயர்வு தாழ்வு மனப்‌ 
பானமையாலும்‌, குறிப்பிட்ட ஒரு சில பிரிவினருக்கு 
இழைக்கப்படும்கொடுமைகனையும்‌, அநீதிகளையும்‌ இந்தப்‌ 
பிரிவு குறிப்பிடுகிறது. இது, நவ இந்திய சமுதாய 
நேர்மைக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ மாபெரும்‌ வெற்றி, 
சமூக சீர்திருத்தப்‌ பாதையில்‌ வேகமான முன்னேற்றம்‌. 


அடுத்த பிரிவு (பிரிவு 16) அரசாங்க உத்தியோ 
கங்களைப பெறுவதில்‌ சாதி, ஆண்‌, பெண்‌ என்ற 
வேற்றுமையின்றி எல்லா மக்களுக்கும்‌ சம வாய்ப்பு 


7 2 அரசியல்‌ அறிவு 


அளிக்க உறுதி கூறுகிறது. மக்கள்‌, தாங்கள்‌ விரும்பும்‌ 
தொழில்‌ செய்யவும்‌, வியாபாரம்‌ நடத்தவும்‌, உத்தி 
யோகம்‌ புரியவும்‌ 19-வது பிரிவுப்படி எல்லோருக்கும்‌ 
உரிமை உண்டு. இந்த - பிரிவுப்படி எல்லோருக்கும்‌ 
பேச்சு, எழுத்து சுதந்திரம்‌ உண்டு. ஆயுதங்களின்‌ றி 
அமைதியாகக்‌ கூட்டம்‌ கூடவும்‌, கழகங்கள்‌, ' சங்கங்கள்‌ 
அமைத்துக்‌ கொள்ளவும்‌, இந்தியா முழுவதிலும்‌ 
தாராளமாகப்‌ போய்‌ வரவும்‌, இந்தியாவில்‌ எந்த இடத 
திலும்‌ வசிக்கவும்‌, நிரந்தரமாகக்‌ குடியேறவும்‌ உரிமை 
உண்டு. அகவே, ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ நினைப்‌ 
பதைச்‌ சொல்லலாம்‌; பொது வாழ்வில்‌ தாங்கள்‌ 
அடைய விரும்புவதைச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, பொது 
அமைதிக்குப்‌ பங்கம்‌ ஏற்படாத வகையில்‌ நடந்து 
கொள்ளவேண்டும்‌. பொது ஜன ஒழுங்கு இருந்தால்‌ 
தான்‌ உண்மையான சுதந்திரம்‌ நிலவ முடியும்‌. இன்றேல்‌ 
வல்லவன்‌ மட்டுமே சுதந்திரனாக இருப்பான்‌. . அகவே, 
பொது நன்மையையும்‌ அமைதியையும்‌ முன்னிட்டு, 
அவதூறாகவோ, ஆபாசமாகவோ, பிறருக்கு மான 
நஷ்டம்‌ ஏற்படும்‌ வகையிலோ, அரசாங்கத்தைக்‌ 
கவிழ்க்கும்‌ ரீதியிலோ பேசுவதையும்‌, எழுதுவதையும்‌ 
கடுக்கும்‌ சட்ட வரம்புக்கு உட்பட்டே இநத உரிமையைக்‌ 
கையாளவேண்டும்‌. 19 ([ஊ) பிரிவுப்படி சொத்துக்‌ 
களை வாங்கவும்‌, வைத்திருக்கவும்‌ விற்கவும்‌ எல்லோ 
ருக்கும்‌ உரிமை உண்டு. 31-வது பிரிவுபபடி, சட்ட 
பூர்வமாக அன்றி எவருடைய சொத்தையும்‌ பறிககக 
கூடாது. இது பொருளாதார சுதந்திரம்‌. அனால்‌, 
சொத்துரிமை அப்பட்டமாக அங்கீகரிக்கப்படவில்லை. 
ஏனென்றால்‌, பொது நலத்துக்காக தனிப்பட்டோரின்‌ 
சொத்துக்களை அரசாங்கம்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஆனால்‌, அதற்கு நஷ்ட ஈடு தர ஏற்பாடு செய்‌ 
பப்பட்டிருக்கிறது. 23-வது பிரிவபபடி நபர்களை 
விபசாரத்தில்‌ ஈடுபடுத்துவதும்‌, கட்டாய முறையில்‌ 
வேலை வாங்குவதும்‌ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்ற 
மாகும்‌. 24-வது பிரிவுப்படி பதினான்கு வயதுக்கு 


அரசியல்‌ அறிவு 13 


குறைந்த குழந்தைகளை, தொழிற்சாலைகள்‌, சுரங்கம்‌ 
மற்றும்‌ அபாயகரமான வேலைகளில்‌ அமர்த்துவது 
கூடாது. 


நீண்ட நெடுங்காலமாக சமூகத்தைப்‌ பீடித்திருக்கும்‌ 
கொடூர நோய்‌ - தீண்டாமை என்னும்‌ கொடுமை 
17-வது பிரிவுப்படி அறவே ஒழிக்கப்பட்டிருக்கிறது. 
தீண்டாமையை எந்த ரூபத்தில்‌ கையாண்டாலும்‌, 
அநதப பழக்கம்‌ காரணமாக எவ்வித இடையூறு வினை 
வித்தாலும்‌ அது சட்ட விரோதம்‌. அண்மையில்‌ மத்திய 
சட்ட மன்றம்‌ நிறைவேற்றியுள்ள சட்டப்படி அபராதம்‌ 
அல்லது சிறைத்‌ தண்டனை விதிக்கத்‌ தக்க குற்றமாகும்‌. 


மக்களில்‌ தீண்டத்தகாதவர்களைத்‌ தவிர, வே று 
பிரிவினரும்‌ உண்டு. அவர்களுடைய உரிமைகளை 
“தனி நபர்‌ உரிமைகள்‌ : என்பதைவிட, அந்தந்தப்‌ பிரி 
வினருக்கே சொந்தமானவை என்பது பொருந்தும்‌. இந்த 
உரிமைகளுக்கு அரசியலமைப்பில்‌ பாதுகாப்பு அளிக்கப்‌ 
பட்டுள்ளது. இதன்‌ மூலம்‌ இந்தியாவில்‌ வெறும்‌ தனி 
நபர்கள்‌ மட்டுமல்ல, வெவ்வேறு சமூகத்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதை அரசியலமைப்பு அ.ங்கீகரிக்‌ 
கிறது. இந்திய மக்கள்‌ ஒரு மொழி பேசும்‌ ஒரே இனத்‌ 
தவரல்லர்‌. வெவ்வேறு மொழியினரும்‌, மாறுபட்ட 
மதத்தினரும்‌, தாழ்த்தப்பட்டோர்‌, மலைசாதியினரைப்‌ 
போல பல்வேறு வகுப்பினரும்‌, சமுதாயப்‌ டரிரிவின ௬ 
மாக பல்வேறு இனத்தவர்கள்‌ நமது நாட்டில்‌ இருக்‌ 
கின்‌ றனர்‌. ஆகவே, இப்பேர்ப்பட்ட மக்கள்‌ பிரிவினரின்‌ 
உரிமைகளைப்பற்றி ஆராயும்‌ எல்லாப்‌ பிரிவுகளும்‌ நமது 
அரசியலமைப்பில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்‌ றன. 


26-வது பிரிவுப்படி மத, தர்ம காரியங்களுக்காக 
அமைப்புகள்‌ நிறுவி நடத்தவும்‌, தங்கள்‌ மத விவகாரங்‌ 
களைத்‌ தாங்களே நிர்வகித்துக்‌ கொள்ளவும்‌, ஸ்தாவர, 
இஜங்கம சொத்துக்களை வாங்கவும்‌, வைத்திருக்கவும்‌, 


14 அரசியல்‌ அறிவு 


சட்டப்படி அந்தச்‌ சொத்துக்களைப்‌ பரிபாலிக்கவும்‌ 
எல்லா மதத்தினருக்கும்‌ அல்லது அந்த மதத்தின்‌ எந்த 
ஒரு பிரிவினருககும்‌ உரிமை உண்டு. 


தங்களுக்கென்று சொந்த மொழி உடைய பிரி 
வினரின்‌ கல்வி, கலாச்சார உரிமைகளுக்குப்‌ பாதுகாப்பு 
அளிக்கும்‌ 29 (1) பிரிவு கூறுவதாவது : :: இந்தியப்‌ 
- பிரதேசததிலோ, அதன்‌ எந்த ஒரு பகுதியிலோ 
வசிக்கும்‌ எந்தப்‌ பிரிவினரும்‌, தங்களுக்கென்று தனிப்‌ 
பட்ட மொழி, எழுத்து, கலாச்சாரம்‌ உடையவர்களா 
யிருந்தால்‌, அவற்றைப்‌ பேணி வளர்க்க அவர்களுக்கு. 
உரிமை உண்டு.” 


மதம்‌ அலலது மொழி அடிப்படையில்‌ சிறுபான்‌ 
மையினராக இருப்போர்‌, தங்கள்‌ விருப்பப்படி 
சொந்தக்‌ கலவி நிலையங்களை நிறுவி நிர்வகிக்க 30-வது 
பிரிவுப்படி உரிமை உண்டு. அத்தகைய கல்வி நிலை 
யங்களுக்கு நிதி உதவி அளிப்பதில்‌, அரசாங்கம்‌ 
பாரபட்சம்‌ காட்டக்‌ கூடாது என்று அதே பிரிவின்‌ 
2-வது உட பிரிவு கூறுகிறது. 


எல்லோருக்கும்‌ மத சுதந்திரம்‌ உண்டு. இருந்‌ 
தாலும்‌, பழகக வழககங்கள்‌, தனிப்பட்ட கட்டுப்பாடு 
கள்‌ காரணமாக, சிறுபான்மை மதத்தினருக்கு மத 
துவேஷத்‌ தொல்லைகள்‌ ஏற்படாமல்‌ தடுக்கும்‌ வகை 
யில்‌ மத சுதந்திரம்‌ பற்றிய பிரிவு அமைக்கப்பட்டிருக்‌ 
கிறது. இது, சிறுபானமையினரின்‌ மத சுதந்திரத்‌ 
திற்குப்‌ பாதுகாப்பு அரணாக - ஒளி விளக்காகத்‌ திகழ்‌ 
கிறது. இந்த 29-வது பிரிவுப்படி, பொது அமைதிக்‌ 
கும்‌, ஒழுக்கத்திற்கும்‌, சுகாதாரத்திற்கும்‌, இந்தப்‌ பகுதி 
மரின்‌ மற்ற பிரிவுகளுக்கும்‌ உட்பட்டு, தங்கள்‌ மனச்‌ 
சரட்சிப்படி கடகைவும்‌, தங்களுக்கு விருப்பமான 
மதத்தை தாராளமாக அனுசரிக்கவும்‌, பிரசாரம்‌ செய்ய 
வும்‌ எல்லா மக்களுக்கும்‌ உரிமை உண்டு. இந்த உரிமை 


அரசியல்‌ அறிவு 15. 


பிரஜைகளுக்கு மட்டுமின்றி, எல்லா மக்களுக்கும்‌ 
அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தககது. இதனால்‌, 
இந்தியா, மத சுதந்திரமுள்ள மக்கள்‌ நாடாக உலகத்‌ 
திற்குமுன்‌ தலை நிமிர்ந்து நிற்கிறது. 


அரசியலமைப்பில்‌ உரிமைகள்‌ அளித்து விடலாம்‌ ; 
அல்லது அவற்றுக்கு உத்தரவாதம்‌ கொடுத்து விடலாம்‌. 
ஆனால்‌, தனி நபரோ, குழுவினரோ, அரசாங்கமோ 
எவராயினும்‌, மற்றவர்களின்‌ உரிமைகளைப்‌ பறிக்க முற்‌ 
பட்டால்‌, அதைத்‌ தடுத்து உரிமைகளை நிலை நாட்ட 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, -அவை யாருக்கும்‌ உப 
யோகமின்றி ஏட்டளவில்‌ நின்று விடும்‌. அகவே, 
அரசியலமைப்பு உத்தரவாதம்‌ செய்யும்‌ உரிமைகளை 
அமல்‌ நடத்த, 32-வது பிரிவில்‌ சட்ட பூர்வமான வசதி 
செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்படுவோர்‌, தங்கள்‌ 
உரிமைகளை நிலை நாட்டிக்கொள்ள சுப்ரீம்‌ கோர்ட்டை 
அணுகலாம்‌. அடிப்படை உரிமைகளில்‌ எந்த ஒன்றும்‌ 
அமலாவதற்குத தேவையான உதகுதரவுகளைப்‌ பிறப்பிக்க 
சுப்ரீம்‌ கோர்ட்டுக்கு அதிகாரம்‌ உண்டு. (இந்த அதி 
காரம்‌ மத்திய சட்டமன்‌ றம்‌ பின்னர்‌ நிறைவேற்றியுள்ள 
சட்டப்படி எல்லா உயர்‌ நீதி மன்றங்களுக்கும்‌ [ஹைக்‌ 
கோர்ட்‌] உண்டு). சுப்ரீம்‌ கோர்ட்‌ கீழ்க்கண்ட அணை 
கள்‌ - உத்தரவுகள்‌ - கட்டளைகள்‌ பிறப்பிக்கலாம்‌. 


அரசாங்கமோ, அல்லது அரசாங்க அதிகாரிகளோ, 
ஒருவரை கோர்ட்‌ மூலம்‌ விசாரணை செய்து தண்டனை 
அளிக்காமல்‌, சட்ட விரோதமாகப்‌ பாதுகாப்பில்‌ வைத்‌ 
திருந்தால்‌, அவரை உடனடியாக விசாரணைக்குக்‌ 
கொண்டு வரும்படி கட்டளையிடலாம்‌. இதற்குப்‌ பெயர்‌ 
(A writ of Hebeas Corpus) கைதியை ஆஜர்படுத்தி விடுதலை 
செய்யும்‌ உத்தரவு. 


அரசாங்க நீதி அல்லது நிர்வாக இலாகா, தன்‌ 
னுடைய அதிகார வரம்பையும்‌, சட்ட உடன்பாட்டையும்‌ 


16 , அரசியல்‌ அறிவு 


மீறும்‌ வகையில்‌ நடந்து கொண்டால்‌, அதைத்‌ தடுத்து 
அணையிடலாம்‌. இதற்குத்‌ தடையுத்தரவு (4 wit of Prohi- 
ரர) என்று பெயர்‌. எந்த ஒரு அரசாங்க இலாகா 
வுக்கும்‌ நேரடியாகப்‌ பிறப்பிக்கப்படுவது * மாண்டமஸ்‌ * 
கட்டளை (A writ of Mandamus) எனப்படும்‌. 


அரசாங்கமோ, அரசாங்க அதிகாரிகளோ ஒருவர்‌ 
மீது நடவடிக்கை எடுத்தால்‌, அதற்குரிய சட்ட பூரவ 
மான ஆதாரங்களைக்‌ காட்டும்படி (A writ of Quo Warranto - 
by What Warrant) உத்தரவிடலாம்‌. 


அரசாங்க நீதி அல்லது நிர்வாக இலாகாவினர்‌ 
போடும்‌ உத்தரவு சட்ட பூர்வமான தா என்பதை ஆராய, 
அந்த உத்தரவுக்கான நடவடிக்கை தஸ்தாவேலு களைக 
கோர்ட்டில்‌ சமர்ப்பிக்கும்படி. (A writ of Certiorari) கட்டளை 
யிடலாம்‌. 


ஒருவருடைய அடிப்படை உரிமைகளில்‌ ஏதாவது 
ஒன்று, அரசாங்கத்தாலோ, மற்ற பொது அமைப்‌ 
பாலோ, தனி நபராலோ பாதிக்கப்பட்டால்‌, மேற்‌ 
சொன்ன உத்தரவுகள்‌ ஒன்றின்‌ மூலம்‌ தமது 
உரிமையை நிலை நாட்டிக்கொள்ள கோர்ட்டில்‌ வழக 
காடலாம்‌. 


உதாரணமாக, ஒரு போலீஸ்‌ அதிகாரி ஒருவரைக்‌ 
கைது செய்து கோர்ட்டில்‌ விசாரணைக்குக்‌ கொண்டு 
வராமல்‌, நியாயமான காலத்திற்கு மேல்‌ பாதுகாப்பில்‌ 
வைத்திருக்கிறார்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்‌ . 
போது பாதுகாப்பிலிருக்கும்‌ அவரோ, அல்லது அவர்‌ 
சார்பில்‌ வேறு யாரோ சுப்ரீம்‌ கோர்ட்டிலோ அல்லது 
இது விஷயத்தில்‌ அதிகாரம்‌ படைத்துள்ள வேறு நீதி 
மன்றத்திலோ, *ஹெபியஸ்‌ கார்பஸ்‌: மனுச்செய்து 
கொள்ளலாம்‌. போலீஸார்‌ சட்ட விரோதமாகப்‌ பாது 
காப்பில்‌ வைத்திருப்பதாக கோர்ட்‌ முடிவு செய்தால்‌, 


அரசியல்‌ அறிவு 17 


அவரை விடுதலை செய்யும்படியோ, அல்லது கோர்ட்டில்‌ 
விசாரணைக்குக்‌ கொண்டு வரும்படியோ உத்தரவிடும்‌. 
இந்த உத்தரவைப்‌ போலீஸ்‌ அதிகாரி நிறைவேற்றுவார்‌. 


உரிமைகள்‌ அமலாக்கப்பட்டாலொழிய, மக்களுக்கு 
அவற்றால்‌ உபயோகமில்லை. உரிமைகள்‌ பாதிக்கப்‌' 
படும்போது, அவற்றுக்கு நிவாரணம்‌ இருக்கவேண்டும்‌. - 
இந்த உண்மையை, ஆதிகால ரோமானியர்கள்‌ நன்கு 
உணர்ந்திருந்தார்கள்‌. ' பரிகாரம்‌ இல்லாவிட்டால்‌ 
உரிமை எதுவும்‌ இருக்காது” (பஸ jus, Ibi remedium) 
என்பது அவர்களுடைய கோட்பாடு. 


மககள்‌ தங்கள்‌ உரிமைகளை நிலை நாட்டிக்‌ கொள்ளப்‌ 
போதுமான ஏற்பாடுகள்‌ நமது அரசியலமைப்பில்‌ 
செய்யப்பட்டிருப்பது அதன்‌ பெருமைகளில்‌ ஒன்றாகும்‌. 


அரசாங்க அமைப்புகள்‌ 


சட்ட மன்றம்‌ 

மக்களுடைய உரிமைகளைப்‌ பாதுகாக்க நீதி 
மன்றத்தின்‌ கட்டளை (ஈர!) தவிர, வேறு சாதனங்களும்‌ 
உண்டு. அவற்றில்‌ முக்கியமானவை, மக்களின்‌ பிரதி 
நிதிகளைக்‌ கொண்ட சட்ட மன்றங்கள்‌. இந்தியா, 
அரசியல்‌ ரீதியில்‌ ராஜயங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. இந்த ராஜ்ய சட்ட மன்றங்களின்‌ தலைசிறந்த 
கடமைகளில்‌ ஒன்று, மக்கள்‌ உரிமைகளைப்‌ பாது 
காப்பதும்‌, அவர்களுடைய நலன்களைப்‌ பேணி வளர்ப்‌ 
பதுமாகும்‌. தொலைவிலுள்ள டில்லியில்‌ இருக்கும்‌ 
மத்திய சட்ட மன்றத்தைவிட ராஜ்ய சட்ட மன்றங்கள்‌ 
மக்களுக்கு அருகில்‌ இருக்கின்றன, ஆகவே, ராஜ்ய 
சட்ட மன்றத்தை முதலில்‌ எடுத்துக்‌ கொள்வோம்‌. 
ராஜ்ய சட்ட மன்றம்‌ 

அரசியல்‌ அமைப்புப்படி (பிரிவு 168) ஒவ்வொரு 
ராஜ்யத்திலும்‌ கவர்ன ரோடு கூடிய ஒரு சட்டமன்றம்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, சென்னை, பீகார்‌, பம்பாய்‌, 
பஞ்சாப்‌, உத்தரப்‌ பிரதேசம்‌, மேற்கு வங்காளம்‌ ஆகிய 
ராஜ்யங்களின்‌ சட்ட மன்றங்களில்‌ இரண்டு சபைகள்‌ 
இருக்கும்‌. ஒன்று கீழ்ச்சபை ; மற்றொன்று மேல்சபை. 
கீழ்சபைக்கு * லெஜிஸ்லேடிவ்‌ அசெம்பிளி * என்றும்‌ 
மேல் சபைக்கு ' லெஜீஸ்லேடிவ்‌ கவுன்சில்‌ * என்றும்‌ 
பெயர்‌. மற்ற ராஜ்யங்களில்‌ ஒரே ஒரு சட்டசபை 
தான்‌ இருக்கும்‌, அதற்கு * லெலிஸ்லேடிவ்‌ அசெம்பிளி * 
என்று பெயர்‌. 


நல்ல சட்டங்களை இயற்றுவதும்‌, பயன்தரும்‌ வகை 
யிலும்‌ சிறந்த முறையிலும்‌ மக்களுக்குப்‌ பிரதி 


அரசியல்‌ அறிவு 19 


நிதிததுவம்‌ வகிப்பதுமே சட்ட மன்றத்தின்‌ முக்கிய 
அலுவல்‌. இந்தக்‌ குறிக்கோள்‌ நிறைவேறும்‌ வகையில்‌ 
அதன்‌ அமைப்பு இருக்க வேண்டும்‌. போதிய அளவு 
ஆழ்ந்து யோசித்து, நன்கு விவாதித்து, நிதானத்து_ன்‌ 
சட்டங்களை இயற்றுவது அவசியம்‌, இதற்காக, ஒரு 
சட்ட மன்றத்தில்‌ இரண்டு சபைகள்‌ இருக்க வேண்டு 
மென வரலாற்று அனுபவம்‌ தெளிவாக்குகிறது. அகவே, 
இந்தியாவிலுள்ள முக்கிய ரரஜ்யங்களின்‌ சட்ட 
மன்றங்கள்‌ இரண்டு சபைகளைக்‌ கொண்டதாக இருக்‌ 
கின்றன. 


வாக்குரிமை பெற்ற மக்கள்‌ நேரடியாக வாக்‌ 
களிததுத தேர்ந்தெடுக்கப்படும்‌ உறுப்பினர்களைக்‌ 
கொண்டு ஒவ்வொரு ராஜ்ய சட்ட சபையும்‌ ( அசெம்‌ 
பிளி) அமைக்கப்படுகிறது, 21-வயனுக்குக்‌ குறையாத 
இந்திய மக்கள்‌ அனைவரும்‌ வாக்களிக்கத்‌ தகுதி பெற்ற 
வர்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ நிலையான வாசமின்மை, 
பத்திச்‌ சுவாதீனமற்ற தன்மை, கடுங்குற்றம்‌, ஊழல்‌, 
சட்ட விரோதமான நடவடிக்கைகள்‌ -- காரணமாக, அரசு 
யலமைப்புப்படியோ, அல்லது சம்பந்தப்பட்ட சட்ட 
மன்றத்தின்‌ சட்டப்படியோ தகுதியற்றவர்களாக்கப்‌ 
படாமல்‌ இருப்பதுடன்‌, ராஜ்ய வாக்காளர்‌ பட்டியலில்‌ 
பதிவு செய்யப்பட்டவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


இந்து, முஸ்லிம்‌, கிறிஸ்தவர்‌ ஆகிய அனைவரும்‌ 
அந்தந்தத்‌ தொகுதிகளில்‌, பொதுத்‌ தொகுதி வாக்காளர்‌ 
களாகவே பதிவு செய்யப்படுகின்‌ றனர்‌. ஒரு ராஜ்யத்‌ 
தின்‌ மொத்த மக்கள்‌ தொகையில்‌ தாழ்த்தப்பட்ட வகுப்‌ 
பினரும்‌, ' பின்தங்கிய மலைச்சாதியினரும்‌ எந்த விதத்‌ 
தில்‌ இருக்கிறார்களோ, அதற்குத்‌ தகுந்தபடி, அந்த 
ராஜ்ய சட்ட சபையிலுள்ள மொத்த ஸ்தானங்களில்‌ 
அவர்களுக்கென்று தனி ஸ்தானங்கள்‌ (ரிசர்வ்‌) ஒதுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. இப்படி உத்தரவாதம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ள ஸ்தானங்களில்‌, தாழ்த்தப்பட்ட வகுப்‌ 


20 | அரசியல்‌ அறிவு 


பினரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மட்டுமே தேர்தலுக்கு நிற்க 
முடியும்‌, ஆனால்‌, அவர்கள்‌ நிற்கக்கூடிய இடங்களில்‌ 
அந்தந்தத தொகுதிகளின்‌ பொதுத்‌ தொகுதி வாக்காளர்‌ 
களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌. 


எந்த ஒரு ராஜ்ய சட்ட சபையிலாவது ஆங்கிலோ 
இந்தியருக்குப்‌ பிரதி நிதித்துவம்‌ தேவை என அந்த 
ராஜ்ய கவர்னர்‌ கருதினால்‌, அவ்வகுப்பைச்‌ சேர்ந்த 
சிலரை அவர்‌ நியமனம்‌ செய்யலாம்‌. 


ராஜ்ய சட்ட சபையின்‌ உறுப்பினர்‌ தொகை 
ஐநூறுக்குமேல்‌ இருக்கக்‌ கூடாது; அறுபதுக்கும்‌ குறை 
யக்கூடாது. 


மேல்சபை (லெஜிஸ்லேடிவ்‌ கவுன்சில்‌) அமைப்பு 


ஒரு ராஜிய மேல்‌ சபையின்‌ அங்கத்தினர்‌ தொகை, 
அந்த ராஜ்யத்தின்‌ கீழ்ச்சபை அங்கத்தினர்‌ தொகையில்‌ 
நான்கில்‌ ஒரு பங்காக இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ 
இந்தத்‌ தொகை எப்படியும்‌ நாற்பதுக்குக்‌ குறையக்‌ 
கூடாது. 
மேல்‌ சபையிலுள்ள மொத்த அங்கத்தினர்களில்‌, 
மூன்றில்‌ ஒரு பங்கினர்‌ :-- | 
ஜில்லாபோர்டுகள்‌, ஈகரசபைகள்‌, இந்தியப்‌ பார்லி 
மென்ட்‌ சட்டத்தின்மூலம்‌ குறிப்பிடும்‌ வேறு ஸ்தல 
ஸ்தாபனங்கள்‌ ஆகியவற்றின்‌ உறுப்பினர்கள்‌ அடங்‌ 
கிய தொகுதிகளால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. . 
ஏறத்தாழ பன்னிரண்டில்‌ ஒரு பங்கினர்‌ :-- 


பல்கலைக்கழகப்‌ பட்டதாரிகளைக்கொண்ட தொகுதி 
களால்‌ தேர்ந்தெடுககப்படுவர்‌. இந்தப்பட்ட தாரிகள்‌ 


அரசியல்‌ அறிவு 21 


அந்தந்த ராஜ்யவா௫சிகளாக இருக்கவேண்டும்‌. 
குறைந்தபட்சம்‌ மூன்று ஆண்டுகளுக்குமுன்‌, இந்தி 
யாவிலுள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்துலாவது 
பட்டம்‌ பெற்றவர்களாக இருக்கவேண்டும்‌. அலலது, 
அந்தப்பட்டதீதிற்குச்‌ சமமானது எனப்‌ பார்லிமென்ட 
சட்டம்‌ குறிப்பிடும்‌ ஒரு தகுதியை, குறைந்தது 
மூன்றாண்டு காலமாக வகித்துவரவேண்டும்‌. ' 


ஏறக்குறையப்‌ பன்னிரண்டில்‌ ஒரு பங்கினர்‌ :--. 


பார்லிமென்ட்‌ இயற்றும்‌ சட்டப்படி, உயர்நிலைப்‌ 
பள்ளியின்‌ (Secondary Schoo!) தரத்துக்குக்‌ குறை 
யாத கல்வி நிலையங்களில்‌ குறைந்தது மூன்று அண்டு 
கள்‌ ஆசிரியர்களாக இருந்தவர்களைக்கொண்ட 
தொகுதிகளால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. 


ஏறக்குறைய மூன்றில்‌ ஒரு பங்கினர்‌ :-- 


ராஜ்ய சட்ட மன்றத்தின்‌ கீழ்ச்சபை(அசெம்பிளி ) 
-அங்கததினர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. அப்படி 
தேர்நகெடுக்கப்படுகிறவர்கள்‌ கீழ்ச்சபை உறுப்பினர்‌ 
களாக இருத்தல்‌ கூடாது. 


மீதி அங்கதம்‌: கவர்னரால்‌ நியமனம்‌ 
செய்யப்படுவர்‌. அப்படி நியமனம்‌ பெறுவோர்‌, இலக்‌ 
கியம்‌, விஞ்ஞானம்‌, கலை, கூடடுறவுஇயக்கம்‌, சமூகத்‌ 
தொண்டு ஆகிய துறைகளில்‌ சிறந்த அறிவோ, அனு 
பவமோ வாய்ந்தவர்களாக இருக்கவேண்டும்‌, 


ராஜ்ய சட்ட மன்ற அபேட்சகருக்குரிய தகுதி. 


சட்ட மன்ற அங்கத்தினராக வர விரும்பும்‌ அபேட்‌ 
சகர்‌ இந்தியப்‌ பிரஜையாக இருக்கவேண்டும்‌. கீழ்ச்சடை 
அபேட்சகருக்கு இருபத்தைந்து வயதும்‌, மேல்சபை 
,அபேட்சகருக்கு முப்பது வயதும்‌ ஆகியிருக்கவேண்டும்‌. 


22 அரசியல்‌ அறிவு 
அங்கத்தினராயிருக்கத்‌ தடைகள்‌. 


கீழ்ககண்டவர்கள்‌ சட்ட மன்றத்தின்‌ எந்தச்‌ சபை 
யிலும்‌ அங்கத்தினராயிருக்கத்‌ தகுதியற்றவர்கள்‌ : 


(1) ராஜ்ய சட்டமன்றத்தால்‌ விதிவிலக்கு அளிக்கப்‌ 
பட்ட உத்தியோகம்‌ தவிர, மற்றப்படி இந்திய 
அரசு, அல்லது ராஜ்ய அரசின்கீழ்‌ வருமானமுள்ள 
உத்தியோகம்‌ வகிப்பவர்கள்‌. 


(2) அதிகாரத்‌ தகுதி படைத்த ஒரு நீதிமன்றத்தால்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ள புத்தி சுவாதீனமற்‌ றவர்கள்‌, 


(3) கடன்‌ பொரறுப்புகளிலிருந்து விடுதலைபெருத 
* இன்சால்வென்டுகள்‌ * 


(4) அயல்நாட்டுப்‌ பிரஜைகள்‌. 


(5) இந்தியப்‌ பார்லிமென்டு இயற்றிய எந்த ஒரு 
சட்டப்படியாவது தகுதி இழந்தவர்கள்‌. 
சட்ட மன்றத்தின்‌ ஆயுட்காலம்‌. 
12-வது பிரிவுப்படி ஒவ்வொரு ராஜ்ய சட்ட 
சபையும்‌ (அசெம்பிளி) அதன்‌ முதல்‌ கூட்டத்திற்காகக்‌ 
குறிப்பிடப்படும்‌ தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு காலம்‌ 
நீடிக்கும்‌. அல்லது அதற்கு முன்பே கவர்னரால்‌ கலைக்‌ 
கப்படலாம்‌. அப்படி நேராவிடில்‌ குறிப்பிட்ட காலம்‌ 
முடிந்ததும்‌ கலைக்கப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌. 


ஒரு ராஜ்யத்தின்‌ மேல்சபை (கவுன்சில்‌) முழுவதும்‌ 
கலைக்கப்படுவதில்லை. ஆனால்‌, இந்தியப்‌ பார்லிமெண்ட்‌ 
இயற்றும்‌ சட்ட விதிகளின்படி, இரண்டு ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை, ௮ச்சபைபை உறுப்பினர்களில்‌ ஏறத்தாழ 
மூன்றிலொரு பங்கினர்‌ பதவியிலிருந்து விலகவேண்டும்‌. 


அரசியல்‌ அறிவு 23 
சட்ட மன்றத்தின்‌ அதிகாரஙகளும்‌, உரிமைகளும்‌. 


- அவ்வப்போது சட்டபூர்வமாகத்‌ திருத்தி அமைக்கப்‌ 
படுபவை தவிர, மற்றபடிப்‌ பிரிட்டிஷ்‌ காமன்ஸ்‌ சபைக்‌ 
குள்ள ௮ திகாரங்களும்‌, உரிமைகளும்‌ ராஜய சட்ட 
மன்‌ றங்களுக்கு உண்டு. (பிரிவு 194-3) 


அவை வருமாறு: 

(1) அரசியலமைப்பில்‌ ஒனதுக்கப்பப்ளெளபடி, 
ராஜயங்கள்‌ சட்டமியற்றி நிர்வகிக்கக்‌ கூடிய விஷயங்‌ 
களில்‌, அந்தந்த ராஜ்யங்களுக்கென அரசாங்க நிர்‌ 
வாகச்‌ சட்டங்கள்‌ இயற்றுதல்‌. எல்லாச்‌ சட்டப்‌ பிரே 
ரணகளும்‌ சட்டமன்றத்தின்‌ இரு சபைகளிலும்‌ 
( அசெம்பிளியும்‌ கவுன்சிலும்‌ உள்ள இடங்களில்‌) நிறை 
மவேற்றப்பட வேண்டும்‌. பிறகு, அவை கவர்னரின்‌ 
சம்மதம்‌ பெற்றுச்‌ சட்டங்களாகும்‌. 


(2) நிர்வாகச்‌ செலவுகளுக்கும்‌, அரசாங்கம்‌ 
மேற்கொள்ளும்‌ பொதுநலத்‌ தொண்டுகளுக்கும்‌ 
(தேவையான பணத்திற்கு அனுமதியளித்தல்‌. 


(3) பொதுநல விஷயங்களைப்‌ பற்றிய தீர்மானங்‌ 
அளை ஆராய்ந்து நிறைவேற்றுதல்‌. இத்தீர்மானங்களின்‌ 
படி அரசாங்கம்‌ நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஆனால்‌, அப்படி நடக்க வேண்டும்‌ என்ற கட்டாயமில்லை. 


(4) ராஜ்ய விவகாரங்களில்‌, அரசாங்கத்தின்‌ 
கிர்வாக நடவடிக்கைகளைக்‌ கண்காணித்து ஒழுங்கு 
படுத்துதல்‌. இது முக்கியமாக, சட்டமன்றக்‌ கூட்டங்‌ 
களில்‌ நாள்தோறும்‌, அமைச்சர்களின்‌ நிர்வாகத்திற்‌ 


குட்பட்ட எந்த ஒரு நடவடிக்கை பற்றியும்‌ அவர்‌ 
களிடம்‌ கேள்விகள்‌ கேட்பதன்‌ மூலம்‌ நடைபெறுகிறது. 


24 அரகியல்‌ அறிவு 
சட்டமன்ற உறுப்பினர்களின்‌ சிறப்புரிமைகள்‌ 
சட்டமன்ற உறுப்பினர்கள்‌, அவர்கள்‌ தேர்ந்தெடுக 
கப்பட்ட தொகுதி மக்களுக்கு மட்டுமின்றி, காட்டு 
மக்கள்‌ அனைவருக்கும்‌ பிரதிநிதிகள்‌. ஆகவே, அவர்‌ 
களுடைய கவனம்‌, பேச்சு, செயல்‌ யாவும்‌ நாட்டு 
மக்களுக்காகவும்‌, மக்கள்‌ நலனுக்காகவுமே இருக்க: 
வேண்டும்‌. ஆகவே, நாட்டின்‌ பிரதிநிதிகள்‌ என்று 
முறையில்‌, தங்கள்‌ கடமைகளைச்‌ சரிவர-திறம்பட 
நிறைவேற்ற அவர்களுக்கென்று குறிப்பிட்ட சில சிறப்‌ 
புரிமைகள்‌ வழங்கப்பட்டுள்ளன : 
அவைகளாவன : 


(1) பேச்சுச்‌ சுதந்திரம்‌-ஒரு சுதந்திர நாட்டின்‌ 
சுதந்திர சட்ட மன்றத்தில்‌, எல்லாப்‌ பொது விவகாரங' 
களைப்‌ பற்றியும்‌ தங்குத்‌ தடையின்‌ றிப்‌ பேச, ஒவ்வொரு 
உறுப்பினருக்கும்‌ சுதந்திரம்‌ இருக்க வேண்டும்‌, 
அகவே சட்ட மன்றத்தில்‌ ஒரு உறுப்பினர்‌ என்ன 
பேசினாலும்‌, எப்படி நடந்து கொண்டாலும்‌, அதற்காக. 
அவர்மீது எந்த நீதி மன்றத்திலும்‌ வழக்குத்‌ தொடர 
முடியாது. அவர்‌ சட்ட மன்றத்தில்‌ சட்டப்‌ பிரேரணை 
களைச்‌ சமர்ப்பிக்கலாம்‌; தீர்மானங்களைக்‌ கொண்டு: 
வரலாம்‌; பொ துநலக்‌ காரியங்களைப்‌ பற்றிக்‌ கேள்விகள்‌: 
கேட்கலாம்‌. 


(2) கைதியாகாமல்‌ இருக்கும்‌ சுதந்திரம்‌ --சட்ட 
மன்றம்‌ நடைபெறும்‌ காலத்தில, அக்கூட்டங்களுக்குச்‌ 
செல்லும்போதோ, திரும்பும்‌ வழியிலோ, சட்ட மன்ற: 
உறுப்பினர்களை எந்து அரசாங்க அதிகாரியும்‌ கைது 
செய்யக்கூடாது. கிரிமில்‌ குற்றங்களுக்கு இந்தச்‌ 
சுதந்திரம்‌' செல்லுபடியாகாது. 


சட்டமன்றத்தின்‌ உருவம்‌-நடைமுறை-அலுவல்கள்‌, 


நன்கு உருவாக்கப்படும்‌ எந்த ஒரு அமைப்பும்‌: 
வெற்றிபெறும்‌. உண்மையில்‌ ஒரு சட்டமன்றத்தின்‌ 


அரசியல்‌ அறிவு 23. 


அதிகாரங்களைவிட அதன்‌ அமைப்பு முறை மிக முக்கி 
யம்‌. துவக்கத்தில்‌ ஒரு சில அதிகாரங்களுடன்‌, சிறந்த 
முறையில்‌ உருவாக்கப்படும்‌ சட்டமன்றம்‌, படிப்படி 
யாகப்‌ புது அதிகாரங்களைத்‌ தன்‌ வசப்படுத்திக்‌ கொள்‌ 
ளும்‌. இதற்குப்‌, பிரிட்டிஷ்‌ காமன்ஸ்‌ சபையின்‌ வர 
லாறே சான்றாகும்‌. நன்றாக வளர்ச்சிபெற்ற ஒரு 
சட்ட மன்றத்திற்கு இருக்கும்‌ எல்லா அதிகாரங்களையும்‌ 
படைத்துச்‌ சீர்கேடான முறையில்‌ உருவாக்கப்படும்‌ 
சட்டமன்றம்‌ நாளடைவில்‌ தன்‌ அதிகாரங்களை ஒவ 
வொன்றாக இழந்துவிடும்‌. உதாரணமாகப்‌ பிரெஞ்சுப்‌ 
புரட்சி காலத்துச்‌ சட்ட மன்றங்கள்‌, சீர்கேடான 
அமைப்பு, ஒழுங்கற்ற நடைமுறை காரணமாக, கடமை 
களை நிறைவேற்றத்‌ தவறி விட்டன. அவற்றின்‌ அது 
காரங்கள்‌ நெப்போலியனால்‌ பறிக்கப்பட்டன. 


சட்ட மன்றத்தின்‌ உள்‌ அமைப்பு: ஒரு ஒழுங்கு 
டன்‌, தகுந்த முறையில்‌ திறமையாகச்‌ செயல்படுவதற்‌ 
கரக ராஜ்ய சட்ட மன்றத்திற்கு ஒரு தலைவர்‌ இருக 
கருர்‌. பிரிட்டிஷக்‌ காமன்ஸ்‌ சபையின்‌ சம்பிரதாயத்தை 
யொட்டி, கீழ்ச்சபைத்‌ தலைவருக்கு, *ஸ்பீக்கர்‌'-சபா 
நாயகர்‌ என்றும்‌, மேல்‌ சபைத்‌ தலைவருக்கு “சேர்மன்‌” 
என்றும்‌ பெயர்‌. அவர்‌ சட்டமன்றக்‌ கூட்டங்களுக்குத்‌ 
தலைமை வகிப்பார்‌. மன்ற நடவடிக்கைகள்‌ ஒழுங்காக 
வும்‌, பயன்தரும்‌ வகையிலும்‌ நடைபெறச்‌ செய்வதற்கு 
வேண்டிய எல்லா அதிகாரங்களும்‌ அவருக்கு உண்டு. 
உறுப்பினர்கள்‌ அனைவருக்கும்‌ பேச வாய்ப்பு அளிப்ப 
துடன்‌, சிறுபான்மையினருக்கும்‌, சுயேச்சையாளருக்‌ 
கும்‌ இந்த வாய்ப்பில்‌ உரிய பங்கு அளிப்பதில்‌ கவனத்‌ 
துடன்‌ நடந்து கொள்வார்‌. விவாத ஒழுங்கு விதிகளுக்‌ 
குப்‌ புறம்பாக அங்கத்தினர்கள்‌ நடந்து கொண்டால்‌, 
அவர்களை ஒழுங்குபடுத்துவார்‌. விவாதத்தில்‌. ஈடுபடும்‌: 
உறுப்பினர்களிடையே ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுவிடா 
மல, எல்லோரிடமும்‌ சம நோக்குடன்‌ நடந்து கொள்‌ 
வார்‌. சட்டமன்ற அலுவல்களை ஒழுங்குபடுத்தும்‌ 


26 அரசியல்‌ அறிவு 


கடைமுறை விதிகளை நிலைகாட்டுவார்‌. இந்த விதிகளைத்‌ 
தனககுத்தானே தயாரித்துக்‌ கொள்ள ஓவ்வொரு 
சபைக்கும்‌ உரிமையுண்டு. 


சட்ட மன்றத்தில்‌ நடைமுறை: இது பிரிட்டிஷ்‌ 
காமன்ஸ்‌ சபையின்‌ நடைமுறையை அடிப்படையாகக்‌ 
கொண்டது, 


கேள்வி நேரம்‌: அரசாங்கத்தின்‌ அன்றாட கிர்‌ 
வாகத்தைப்பற்றி அமைச்சர்களிடம்‌ அங்கத்தினர்கள்‌ 
கேட்கும்‌ கேள்விகளுடனேயே, பெரும்பாலும்‌ சட்ட 
மன்‌ றக்‌ கூட்டங்கள்‌ துவங்குகின்‌ றன. 


தீர்மானங்கள்‌: ஒரு கேள்வி அல்லது சட்டப்‌ 
பிரேரணை பற்றி ஆராய்வதற்காக அமைச்சரோ அல்‌ 
லது சாதாரண உறுப்பினரோ கொண்டு வரும்‌ ஏதா 
வது ஒரு தீர்மானம்‌ அல்லது பிரேரணையின்‌ அடிப்‌ 
படையிலேயே சட்ட மன்றத்தில்‌ ஒவ்வொரு விவாதமும்‌ 
நடைபெற வேண்டும்‌. பொது ஜன முக்கியத்துவம்‌ 
வாயந்த பிரச்னைமீது, சபையில்‌ விவாதம்‌ நடத்த 
வேண்டியிருந்தால்‌, அப்பிரச்னையில்‌ அக்கறையுள்ள 
அங்கத்தினர்‌, அதுபற்றி விவாதிக்கச்‌ சபை நடவடிக்கை 
களை ஒத்தி வைக்க வேண்டுமெனத்‌ தீர்மானம்‌ கொண்டு 
வருவார்‌. இதைத்‌ தலைவர்‌ அனுமதித்தால்‌, சபை அது 
குறித்து விவாதம்‌ நடத்தும்‌. 


மசோதாக்கள்‌ : ஒவ்வொரு சட்டப்‌ பிரேரணையும்‌, 
மசோதாவின்‌ மூன்று வாசிப்புகள்‌” என்ற மூன்று 
கட்டங்களைக்‌ கடந்து செல்லுகிறது. 


முதல்‌ வாசிப்பு: உத்தேச உருவிலிருக்கும்‌ மசோ 
தாவை, சட்ட மன்றத்தில்‌, செயலாளரும்‌ அவருடைய 
உதவியாளர்களும்‌ அமரும்‌ இடத்தில்‌ பூர்வாங்கமாகப்‌ 
பிரரேபித்தல்‌. 


அரசியல்‌ அறிவு 2. 


இரண்டாவது வா௫ிப்பு;: மசோதாவின்‌ அம்சங்‌ 
களைச்‌ சற்று விரிவாக விவாதிக்கும்‌ கட்டம்‌. 


மூன்றாவது .வாசிப்பு: மசோதாவை ஒரு பரி 
சீலனைக்‌ குழுவுக்கு அனுப்பி, அக்குழு அம்மசோதா 
பற்றி விரிவாக ஆராய்ந்து தனது கருத்துக்களைச்‌ சட்ட 
மன்‌ றத்திற்குத்‌ தெரிவித்த பிறகோ, அல்லது அப்படி 
அனுப்பப்படாமலோ, மசோதா கடைசிக்‌ கட்டத்தை 
அடைகிறது. இதன்‌ இறுதியில்‌ மசோதா சட்டமாக 
நிறைவேற்றப்படும்‌ ; அல்லது நிராகரிக்கப்படும்‌. 


கவர்னரின்‌ அங்கீகாரம்‌ : சட்டமன்றம்‌ நிறைவேற்‌ 
றிய மசோதாவுக்குக்‌ கவர்னர்‌ அங்கீகாரம்‌ அளித்துப்‌ 
பிறப்பித்த பிறிகுதான்‌ அது ௪ட்டமாகிறது. 


பண சம்பந்தமான மசோதாக்களுக்குத தனி 
நடைமுறை: பணம்தான்‌ அரசாங்கத்தின்‌ உயிர்நாடி. 
அரசாங்கம்‌ செலவிடும்‌ பணம்‌ மக்களுடைய பணம்‌. 
ஆகவே, இது விஷயத்தில்‌ ஒரு தனி நடைமுறை பின்‌ 
பற்றப்படுகிறது. அந்த நடைமுறையின்‌ முக்கிய ௮ம்‌ 
சங்களாவன :-- 


1. அரசாங்கம்‌ மட்டுமே கொண்டு வரலாம்‌: 
வரிவிதிப்பு, செலவினப்‌ பிரேரணைகள்‌ அடங்கிய பணம்‌ 
சம்பந்தப்பட்ட மசோதாக்களை அரசாங்கம்‌ மட்டுமே 
கொண்டு வரலாம்‌. சட்டமன்றமோ, தனி உறுப்பினரோ 
கொண்டு வரமுடியாது. செலவைக்‌ குறைக்கும்படிக்‌ 
கோரலாமேயொழிய, புது வரி ஏதாவது விதிககவோ, 
செலவினம்‌ ஏதையாவது கூட்டவோ பிரேரணை 
கொண்டு வரக்‌ கூடாது. ஏனென்றால்‌ வரி வரூலிப்‌ 
பதும்‌, நிர்வாகத்‌ தேவைகளை நன்கு உணர்ந்து, அதற்‌ 
குப்‌ பொறுப்பேற்றுக்‌ கொண்டிருப்பதும்‌ அரசாங்க 
மாகும்‌. ஆகவே, இம்மாதிரிப்‌ பிரேரணைகளைக்‌ கொண்டு 
வருவதில்‌ அரசாங்கத்திற்கு முழு உரிமை இருக்க 
வேண்டியது அவசியம்‌. 


28 அரசியல்‌ அறிவு 


ஏழ்ச்சபை (அசெம்பிளி) யில்‌ பிரரேபித்தல்‌ : சட்ட 
மன்றத்தில்‌ இரு சபைகள்‌ உள்ள இடங்களில்‌ பண 
மசோதாக்களை முதலில்‌ கீழ்ச்‌ சபையில்தான்‌ கொண்டு 
வர வேண்டும்‌, அதுதான்‌ மக்கள்‌ யாவருக்கும்‌ பிரதி 
கிதித்துவமுள்ள அமைப்பு. கீழ்ச்‌ சபையில்‌ நிறை 
வேற்றப்படும்‌ மசோதா மேல்‌ சபையிலும்‌ நிறைவேற 
வேண்டும்‌. பண சம்பந்தமான பிரேரணைகளில்‌ மேல்‌ 
சபை ஏதாவது மாறுதல்கள்‌ செய்யலாம்‌. அவற்றைக்‌ 
. கீழ்ச்சபை ஏற்று, மசோதாவில்‌ இணைத்துக்‌ கொண்டா 
ன்றி, அவற்றிற்கு மதிப்பில்லை. 


3. வரிவிதிப்பு, செலவினப்‌ பிரேரணைகள்‌ அடங்‌ 
இய நிதி மசோதாவும்‌, அரசாங்கத்தின்‌ , அடுத்த ஆண்‌ 
டிற்கான வரவ செலவு மதிப்பீடுத்‌ திட்டமும்‌ ஒவ்வொரு 
துண்டும்‌ நிறைவேற்றப்பட வேண்டும்‌. ஆனால்‌, பின்‌ 
வரும்‌ இனங்களுக்கு ஆகும்‌ செலவுகள்‌ வாக்களிப்புக்கு 
விடக்கூடியவையல்ல. அவை அரசாங்கத்தின்‌ மொத்து 
நிதியிலிருந்து (Con5௦lidated மாச்‌) செலவிட வேண்டிய--- 
வாக்களிப்புக்கு விடக்கூடாத-- நிரந்தரச்‌ செலவின௩ங 
களாகும்‌. ட 


(1) கவர்னரின்‌ ஊழியம்‌, படி, மற்றும்‌ அன்னாரது 
பதவியும்‌ ஊழியர்களும்‌ சம்பந்தப்பட்ட செலவு 
கள்‌. 

(2) கீழ்ச்சபைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌, மேல்‌ 
சபைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோரின்‌ 
சம்பளமும்‌ படியும்‌. 


(3) உயர்நீதிமன்ற நீதிபதிகளின்‌ சம்பளமும்‌ படியும்‌ 


(4) நீதிமன்றங்கள்‌ அளிக்கும்‌ தீர்ப்புக்கள்படிச்‌ 
செலுத்த வேண்டிய தொகைகள்‌. 


அரசியல்‌ அறிவு 29 


(5) அரசாங்கம்‌ கொடுக்க வேண்டிய கடன்களுக்கான 
வட்டி, கடன்களைத்‌ திருப்பிச்‌ செலுத்துதல்‌, மற்‌ 
றும்‌ கடன்கள்‌ சம்பந்தப்பட்ட இதர செலவுகள்‌. 


(6) ராஜ்யத்தின்‌ மொத்த நிதியிலிருந்து கொடுப்ட 
வேண்டியவை என, அரசியலமைப்பிலோ, அல்‌ 
லது ராஜ்ய சட்ட மனறத்திலோ நிர்ணயிக்கப்‌ 
படும்‌ வேறு செலவினங்கள்‌. 


மேற்கண்ட செலவினங்களுக்குச்‌ சட்ட மன்றத்தில்‌ 
வாக்களிப்புக்கு விடவேண்டிய தேவை இல்லை எனச்‌ 
சிறப்புச்‌ சலுகை அளிக்கப்பட்டிருபபதன்‌ நோக்கம்‌ 
இதுதான்‌. அந்தச்‌ செலவுகளுக்குரிய பதவிகளும்‌ 
தொண்டுகளும்‌, ராஜ்யத்தின்‌ கெளரவத்தோடு தொடர்‌ 
புடையவை. அப்பதவிகளுக்கு இருக்க வேண்டிய 
சுதந்திரமும்‌, ஒருதலைச்‌ சார்பற்ற தன்மையும்‌, இம்‌ 
மாதிரி சிறப்புச்‌ சலுகை அளிக்கப்பட்டிருப்பதன்‌ மூலம்‌ 
உறுதி செய்யப்பட்டிருக்கன்‌ றன. மக்களின்‌ சுதந்திர. 
வாழ்வுக்கு இது அவசியமாகும்‌. 


அமைச்சர்‌ குழுவில்‌ நிர்வாகத்தலைமை 


சட்டங்களை நிறைவேற்றவும்‌, அரசாங்கத்திற்குத்‌ 
தேவையான பண மானியங்கள்‌ அளிக்கவும்‌, ராஜ்ய 
அரசு கைக்கொள்ள வேண்டிய பொதுவான கொள்‌ 
கையை வகுக்கவும்‌ அங்கீகரிக்கவும்‌, ராஜ்ய மக்களின்‌ 
பிரதிநிதித்துவமுடைய சட்ட மன்றத்திற்கு உரிமையும்‌ 
அதிகாரமும்‌ உண்டு. இருந்த போதிலும்‌, ராஜ்யததின்‌ 
பாதுகாப்பை உறுதியாக்குவது, அமைதியை நிலை 
காட்டுவது, ராஜ்ய வருமானத்தை வசூலிப்பது, கல்வி 
யைப்‌ பரப்புவது, சுகாதாரத்தைப்‌ பேணுவது, சமூக 
சேவை புரிவது போன்ற அரசாங்க நிர்வாக அலுவல்‌ 
களை நேர்முகமாகப்‌ பொறுப்பேற்று நிர்வகிப்பது இன்‌ 
னொரு குழுவாகும்‌. அதுதான்‌ நிர்வாகக்‌.குழு. அரசிய 


30 அரசியல்‌ அறிவு 


லமைப்பின்‌ 154-வது பிரிவுப்படி இந்தக்‌ குழுவின்‌ 
தலைவராக கவர்னர்‌ நியமிக்கப்படுகிறார்‌. அந்தப்‌ பிரிவு 
கூறுவதாவது; ராஜ்யத்தின்‌ நிர்வாக அதிகாரம்‌ 
கவர்னரிடம்‌ இருந்து வரும்‌. அவர்‌ நேரடியாகவோ, 
தமக்குக்‌ கீழ்ப்பட்ட அதிகாரிகள்‌ மூலமாகவோ நிர்‌ 
வாகம்‌ நடத்துவார்‌," 


கவர்னர்‌ தமது அதிகாரத்தை நடத்துவதற்கு 
உதவவும்‌, ஆலோசனை கூறவும்‌, முதலமைச்சரைத்‌ 
தலைவராகக்‌ கொண்ட ஒரு அமைச்சர்‌ குழு, ஒவ்வொரு 
ராஜ்யததிலும்‌ இருக்கிறது. முதலமைச்சர்‌, கவர்ன 
ரால்‌ நியமிக்கப்படுகிறார்‌. மற்ற அமைச்சர்களை முதல்‌ 
அமைச்சரின்‌ ஆலோசனைப்படிக்‌ கவர்னர்‌ நியமிக்கருர்‌. 
கவர்னருக்கு விருப்பமான காலம்‌ வரை--அதாவது 
சட்டசபையின்‌ நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கும்‌ 
வரை, அமைச்சர்கள்‌ பதவி வஒூப்பார்கள்‌. 


பொறுப்புவாய்ந்த அமைச்சர்‌ குழு 


அரசியலமைப்பின்‌ முக்கியப்‌ பிரிவு ஒன்று (164-2), 
“அமைச்சர்‌ குழு, அந்த ராஜ்ய சட்டசபைக்குக்‌ கூட்டுப்‌ 
பொறுப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும்‌” என்று 
குறிப்பிடுகிறது. இதன்மூலம்‌, '*கூட்டுப்‌ பொறுப்புக்‌ 
கொள்கை, ராஜ்யங்களின்‌ ஆட்சி முறையில்‌ அமலாக. 
கப்படுகிறது. இந்தக்‌ கொள்கையின்படி, ஒவ்வொரு 
அமைச்சரும்‌, தமது தனிப்‌ பொறுப்பிலுள்ள குறிப்‌ 
பிட்ட இலாகாவின்‌ அலுவல்களை நிர்வகிப்பதுடன்‌, 
தமக்குச்‌ சம்பந்தமில்லாத மற்ற இலாகாக்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ நடைபெறும்‌ எந்த ஒரு முக்கிய அலுவலுக்கும்‌ 
மற்றெல்லா அமைச்சர்களுடன்‌ பொறுப்பே ற்கிறார்‌. 
இதனால்‌, அமைச்சர்‌ குழு ஓர்‌ உறுப்பாகவும்‌, பொறுப்பு 
வாயந்ததாகவும்‌ இயங்குகிறது. பொறுப்பு என்றால்‌, 
யாருக்குப்‌ பொறுப்பு? 164-2 பிரிவுப்படி சட்டசபைக்‌ 


அரசியல்‌ அறிவ 32 


குப்‌ (அசெம்பிளி) பொறுப்பு (மேல்‌ சபைக்கு அல்ல). 
அதாவது சட்டசபையில்‌ பெரும்பான்மையினருக்குட்‌ 
பொறுப்பாக இருப்பது என்பதே இதன்‌ பொருள. 
ஏனென்றால்‌, மக்கள்‌ வழி அரசுகளில்‌ தேர்தலிலோ, 
சட்ட மன்றத்திலோ பெரும்பான்மையினரின்‌ கருத்து 
வழியே பொது விவகாரங்கள்‌ முடிவு செய்யபபடுகின்‌ 
றன. அகவே, அமைச்சர்‌ குழுவும்‌, சட்ட சபையில்‌ 
பெரும்பான்மையினருக்குப்‌ பொறுப்பு வாய்ந்ததாக 
இருக்கிறது. அந்தப்‌ பெரும்பான்மையினர்‌, கடந்த 
பொதுத்‌ தேர்தலின்படி, பெரும்பான்மை வாக்காளர்‌ 
களுக்குப்‌ பிரதிநிதித்துவம்‌ வகிக்கிறார்கள்‌ என்பது 
உங்களுக்குத்‌ தெரியும்‌, இதனால்‌, கவர்னர்‌ தமக்கு 
விருப்பமானவரை முதலமைச்சராகத்‌ கேர்ந்தெடுப்பதற்‌ 
கில்லை. சட்ட சபையில்‌ பெரும்பாலோர்‌ உள்ள கடசி 
அல்லது குழுவிலிருந்து முதலமைச்சரைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்க வேண்டியவராகிறார்‌. முதலமைச்சரும்‌ மற்ற 
அமைச்சர்களைப்‌ பெரும்பான்மைக்‌ கட்சியிலிருந்தே 
தேரந்தெடுக்கிறார்‌. அவர்கள்‌ தம்மோடு பணியாற்று 
வதுடன்‌, அவரும்‌ மற்ற அமைச்சர்களும்‌ சட்ட சபைக்‌ 
குக கூட்டுப்‌ பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதே இதற்குக்‌ காரணம்‌. அதாவது, 
தேர்தல்‌ மூலம்‌ சட்ட சபையில்‌ பெரும்பான்மையினரின்‌ 
நம்பிக்கைக்கு உரியவர்கள்‌ என்று கவர்னர்‌ திருப்தி 
அடைநதிருப்பதால்தான்‌, அவர்கள்‌ அமைச்சர்களாகி 
இருக்கிறார்கள்‌. இந்த நம்பிக்கையை ட்ட சபையின்‌ 
பெரும்பான்மையினரின்‌ ஆதரவை இழந்துவிட்டால்‌ 
அவர்கள்‌ அமைச்சர்களாக இருக்க முடியாது. 


“முதலமைச்சர்‌: அமைச்சர்‌ குழுவின்‌ தலைவர்‌. 
அவர்‌ தம்‌ சக அமைச்சர்களைக்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌. 
அரசியலமைப்பு மூலம்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ இந்த 
உரிமை காரணமாக, நிர்வாக அலுவல்களில்‌ எதை 
யேனும்‌ அல்லது எல்லாவற்றையுமேனும்‌ பகிர்ந்‌ 
துளிக்கும்‌ உரிமை பெற்றிருக்கிறார்‌. அவர்‌ ஆட்சி 


32 அரசியல்‌ அறிவு 


முறைத்‌ தலைமைப்‌ பீடமாக விளங்கும்‌ அமைச்சர்‌ குழு 
வின்‌ தலைவர்‌. 


இதுவே, “அமைச்சர்‌ குழுவோடு கூடிய அரசாங்‌ 
கம்‌” எனப்படும்‌ நிர்வாகிகள்‌அரசு இயங்கும்‌ முறை. 
இது பார்லிமெண்டரி அமைச்சு (பார்லிமெண்டரி 
நிர்வாக அரசு) என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இதற்‌ 
கும்‌, நிர்வாகத்‌ தலைவர்‌ அரசுக்கும்‌ சிறிது வேறுபாடு 
உண்டு. நிர்வாகத்‌ தலைவரைக்‌ கொண்ட ஆட்சிமுறை 
அமெரிக்காவிலும்‌, அதைப்‌ பின்பற்றி வேறு சில நாடு 
களிலும்‌ அமலில்‌ இருக்கிறது. இம்முறைப்படி நிர்‌ 
வாகத்‌ தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. நிர்‌ 
வாகத்‌ தலைவர்‌, அமைச்சர்களை நியமிக்கிறார்‌. அமைச்‌ 
சீர்கள்‌ தலைவருக்குப்‌ பொறுப்பாக இருக்கிறார்கள்‌. 
தலைவர்‌ விரும்பினால்‌ அவர்களைப்‌ பதவியிலிருந்து நீக்கி 
விடலாம்‌. அமைச்சர்கள்‌ சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ 
அல்லர்‌ ; சட்ட மன்றதீதிற்குப்‌ பொறுப்பானவர்களும்‌ 
அல்லர்‌. பார்லிமெண்டரி அமைச்சு முறையில்‌ உள்ள 
குறுபபிடததகக அம்சம்‌, அமைச்சர்கள்‌ சட்டமன்ற 
உறுப்பினரகளாகவும்‌, சட்டமன்றத்திற்குப்‌ பொறுப்‌ 
பாகவும்‌ இருப்பதுதான்‌. இந்த முறையினால்‌ பல 
அனுகூலங்கள்‌ இருப்பதால்‌ பல நாடுகளில்‌ இம்‌ 
முறையே கையாளப்படுகிறது. அமைச்சர்கள்‌ சட்ட 
மன்ற உறுப்பினர்களாக இருப்பதால்‌, சட்டமன்றத்‌ 
திற்கும்‌ நிர்வாகிகளுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு இருக்‌ 
கிறது. இதனால்‌, ஆட்சி செவ்வனே நடைபெற ஏது 
வாகிறது. அமைச்சர்கள்‌ பேசித்‌ திருப்திப்படுத்துவதன்‌ 
மூலம்‌ தாங்கள்‌ கொண்டுவரும்‌ சட்டப்‌ பிரேரணை ககா 
யும்‌, வரிவிதிப்புகையும்‌ சட்டமன்றம்‌ ஒப்புக்கொள்ளும்‌ 
படிச்‌ செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன்‌ ராஜி 
னாமா செய்வதாகவும்‌, அதன்‌ மூலம்‌ மறு தேர்தல்‌ நடை 
பெறலாமென்றும்‌, அப்போது வேறு கட்சி பெரும்பான்‌ 
மைப்‌ பலத்துடன்‌ அதிகாரத்தைக்‌ கைப்பற்றி விடும்‌ 
அபாயம்‌ நேரலாம்‌ என்றும்‌ அச்சுறுத்தி, தங்கள்‌ பிரே 


அரசியல்‌ அறிவு 33 


துணேகளை ஒப்புக்‌ கொள்ளும்படிச்‌ செய்யவும்‌ வழி 
இருக்கிறது. சட்டமன்றம்‌ நடைபெறும்போது, தங்கள்‌ 
கொள்கையையும்‌, நிர்வாக நடவடிக்கைகளைப்‌ பற்றியும்‌ 
சட்ட மன்றதீதிற்கும்‌, அதன்‌ மூலம்‌ பொது மக்களுக்‌ 
கும்‌ விளக்கிக்‌ கூற முடியும்‌. இன்னொரு பக்கம்‌, மக்‌ 
களின்‌ பிரதிநிதிகள்‌, பொதுகலக காரியங்கள்‌ பற்றியும்‌, 
நிர்வாகம்‌ சம்பந்தமாகவும்‌ மக்களுக்குள்ள குறைகளை 
பும்‌, அவரகளுடைய விருப்பங்களையும்‌ எடுத்துச்‌ சொல்ல 
லாம்‌. நேரடியாகவும்‌, உடனடியாகவும்‌ மக்களைப்‌ 
பாதிககககூடிய அதிகாரிகளின்‌ அற்பத்தனமான அக்‌ 
அரமங்களையும்‌, இழிவான நிர்வாக நடவடிக்கைகளையும்‌ 
உறுப்பினர்கள்‌ கண்டித்துத்‌ தடுக்க சட்ட மன்றத்தில்‌ 
களவி நேரம்‌ பெரிதும்‌ பயன்படுகிறது. 


அரசியலமைப்புச்‌ சட்டப்படிக்‌ கவர்னர்தான்‌ நிர்‌ 
வாகக்‌ குழுவின்‌ தலைவர்‌. அமைச்சர்கள்‌ அவருடைய 
ஆலோசகர்கள்‌ தான்‌. இருப்பினும்‌ இதே அரசியலமைப்‌ 
பப்படி, அமைச்சர்கள்‌ சட்ட மன்றத்திற்குப்‌ பொறுப்‌ 
யாகவும்‌, கவர்னர்‌, பேருக்கு அமைச்சர்‌ குழுவின்‌ தலைவ 
ராகவும்‌ இருப்பது குறிப்பிடத்தக்கது. கவர்னர்‌ அலோ 
சனை கூறலாம்‌; எச்சரிக்கை செய்யலாம்‌; திருப்தி 
படுத்த முயற்சிக்கலாம்‌. ஆனால்‌, இறுதி முடிவு செய்‌ 
வதை அமைச்சர்களிடம்‌ விட்டுவிட வேண்டும்‌. ஏனென்‌ 
ரல்‌ அமைச்சர்கள்‌ தான்‌ சட்ட மன்றத்திற்கும்‌, மக்களுக்‌ 
கும்‌ பொறுப்பானவர்கள்‌ ; கவர்னர்‌ அல்லர்‌. கவர்னர்‌ 
மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவரல்லர்‌. ஜனாதிபதி 
யால்‌ நியமிக்கப்பட்டவரே. சட்ட மன்றம்‌ கூடியிருக்‌ 
காத காலத்தில்‌ அவசரச்‌ சட்டங்கள்‌ பிறப்பிக்கக்‌ கவர்ன 
ருக்கு அரசியலமைப்புப்படி அதிகாரம்‌ அளிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. இது ஏன்‌? சட்ட மன்றம்‌ குறிப்பிட்ட 
காலங்களில்தான்‌ கூடுகிறது. ஆண்டுக்கு இரண்டு 
தடவைகளுக்குக குறையாமலும்‌, அமைச்சர்களின்‌ கருது 
துபபடிப்‌ பொது விவகாரங்களின்‌ அவசியத்தை முன்‌ 
னிட்டு அடிக்கடியம்‌ சட்ட மன்றம்‌ நடைபெறுகிறது. 

3 


34 அரசியல்‌ அறிவு 


நெருக்கடி நேரங்களில்‌, அவசர நடவடிக்கை எடுக்க 
வேண்டிய அவசியதீதால்‌, கவர்னர்‌ இம்மாதிரி அவசரச்‌ 
சட்டங்களைப்‌ பிறப்பிககிறுர. இம்மாதிரி அவசரச்‌ 
சட்டங்களைப்‌ பிறப்பிககக கவரனருக்குச்‌ சிறப்பு அதி 
காரம்‌ இருந்தபோதிலும்‌, இந்த அதிகாரத்தை அமைச்‌ 
சர்களின்‌ சார்பிலேயே அமல்‌ நடத்துகிறூர்‌. 


அமைச்சர்‌ குழுவும்‌ ஆட்சியும்‌ 


ராஜ்யத்தின்‌ தலைமை ஆட்சிபீடத்தில்‌ அமர்க்திருப்‌ 
பது அமைச்சர்‌ குழுதான்‌. இருப்பினும்‌, நிர்வாக இயம்‌ 
திரம்‌ முழுவதும்‌ அவர்களோடு மட்டுமில்லை. அவர்கள்‌ 
ஒருசிலர்தான்‌. மிகப்பெரிய ராஜ்யங்களில்கூட பதி 
னைந்து பேர்களுக்குமேல்‌ இல்லை, எனவே, சட்ட 
மன்‌ றம்‌ நிறைவேற்றும்‌ சட்டங்களை அமுல்‌ நடத்துவது, 
அசெம்பிளி அனுமதிக்கும்‌ வரிகளை வசூலிப்பது, ராஜு 
யத்தில்‌ சட்டம்‌, அமைதியைப்‌ பாதுகாப்பது, கல்வி, 
மற்றும்‌ சமூகத்‌ தொண்டு ஏற்பாடுகளை நிறுவிப்‌ பரா 
மரிப்பது போன்ற எல்லா அலுவல்களையும்‌ அமைச்சர்‌ 
களே முன்னின்று செய்துவிட முடியாது. அவற்றைச்‌ 
செய்யத்‌ திரளான அதிகாரிகள்‌ வேண்டும்‌. இவர்களே 
நிர்வாகம்‌ அல்லது நிர்வாக சேவைகளாக அமைகிளூர்‌ 
கள்‌. தலைநகரிலுள்ள அரசாங்கத்‌ தலைமைச்‌ செயலகத்‌ 
தில்‌, அமைச்சர்களுக்கு ஆலோசனைகள கூறுவது, 
தகவல்கள்‌ அளிப்பது, வழிவகுதீதுத தருவது போன்ற 
அலுவல்களைக்‌ கவனிப்பதற்காக, ரெவினியூ, போலீஸ்‌, 
கல்வி, சுகாதாரம்‌, விவசாயம்‌, தொழில்கள்‌ போன்ற 
பல்வேறு இலாகாக்களில்‌ பணிபுரியும்‌ தலைமை அதி 
காரிகள்‌ உட்பட எல்லா அதிகாரிகள்‌ முதல்‌, மாவட்டங்‌ 
களிலுள்ள கலெக்டர்‌, போலீஸ்‌ தலைமை அதிகாரி, 
மாவட்டக்‌ கல்வி அதிகாரி, மாவட்டப்‌ பதிவாளர்‌ -ஆகி 
யோருக்குக்‌ கழே கிராமாதிகாரி, கர்ணம்‌ வரையிலுள்ள 
அத்தனை பேரும்‌ நிர்வாக அமைப்பைச்‌ சேர்ந்தவர்‌ 
களே. அமைச்சர்‌ குழு, நிர்வாகத்தின்‌ தலை என்றால்‌, 


அரசியல்‌ அறிவு 35 


இலாகா வாரியாகப்‌ பணிபுரியும்‌ இந்த அதிகாரிகள்‌, 
அரசாங்கத்தின்‌ கைகள்‌, கால்கள்‌, மற்ற அவயவங 
களைப்‌ போன்றவர்கள்‌. சட்டம்‌ அமைதியைப்‌ பாது 
காப்பது, வரி வசூலிப்பது, கல்வி, சுகாதாரம்‌, விவசா 
யம்‌, தொழில்கள்‌ ஆகிய துறைகளில்‌ அரசாங்கம்‌ 
செய்ய வேண்டிய தொண்டுகள்‌ புரிவது அகிய அலுவல்‌ 
களை யெல்லாம்‌, அமைச்சர்‌ குழுவின்‌ உத்தரவுப்படி 
யும்‌, மேற்பார்வையிலும்‌ நடகுதிவைப்பது உண்மையில்‌ 
இந்த அதிகாரிகள்தான்‌. அரசாங்கத்தின்‌ இன்றி 
யமையாத இந்தப்‌ பணிகளெல்லாம்‌, திறமையாகவும்‌, 
செம்மையாகவும்‌, தொடரநதும்‌ நடைபெற, இவர்கள்‌ 
அனைவரும்‌ நிலையான அதிகாரிகளாக இருக்க வேண்டி. 
யது அவசியம்‌. அனால்‌, அமைச்சர்களோ அப்படியல்ல. 
அவர்களுடைய பதவிக்‌ காலம்‌ தேர்தலில்‌ தங்கள்‌ தலை 
விதியையும்‌, முதலமைச்சரின்‌ நன்மதிப்பையும்‌ பொருத்‌ 
இருக்கிறது. முதலமைச்சரா, சட்டமன்‌ றத்தின்‌ பெரும்‌ 
பான்மை உறுப்பினர்களின்‌ விருப்பத்தையொட்டி பதவி 
யிலிருப்பவா்‌. ஆனால்‌, அதிகாரிகளுக்கு, தங்கள்‌ உத்தி 
யோகம்‌ நிரந்தரமுள்ளதாக இருக்கவேண்டும்‌. அவர்‌ 
கள போதுமான அளவு ஊதியம்‌ பெற்றால்தான்‌, 
தங்கீள்‌ திறமையளவு ராஷ்யத்துற்குச்‌ சேவை செய்ய 
முடியும்‌. அத்துடன்‌ எல்லாரக (அரசியல்‌, சமூக) செல்‌ 
வாக்குகளுக்கும்‌ அப்பாற்பட்ட்வர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. இன்றேல்‌ தங்கள்‌ கடமையிலிருந்து தவற 
ஏதுவாகும்‌. இத்தகைய நிர்வாகத்தையும்‌, நிர்வாக 
சேவைகளையும்‌ அமைத்துப்‌ பராமரிக்க வசதி செய்து 
தருவதில்‌ அரசியலமைப்பு தவறிவிடக்‌ கூடாது. 


உத்தியோக நியமனக்‌ கமிஷன்‌ 


அரசியல்‌ அமைப்பின்‌ 309-வது பிரிவுப்படி 
அமைச்சர்‌ குழு, தன்‌ விருப்பப்படி நடக்கா மலிருக்க 
அரசாங்க உத்தியோகஸ்தர்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவர்‌ 
கள வேலை, ஊதியம்‌, ஓய்வு முதலியவற்றை ஒழுங்கு 


36 அரசியல்‌ அறிவு 


படுத்த ராஜ்ய சட்ட மன்றங்கள்‌ சட்டங்கள்‌ செய்ய 
லாம்‌. மேலும்‌ 310-வது ஹரத்தின்படி நிரந்தர (தற்கா 
லிகமல்லா த) உத்தியோகஸ்தர்கள்‌ சேவை செயயும்‌ 
காலம்‌, ராஜ்யத்தின்‌ கவர்னர்‌ அல்லது ராஜப்பிரமுக 
சின்‌ இஷ்டத்தைப்‌ பொறுத்திருக்கிறது; இது இந்தியா 
வில்‌ சேர்த்து அமைத்துக்‌ கொண்ட ஆங்கிலப்‌ பழக்க 
முறைப்படி உத்தியோகஸ்தர்கள்‌ ஈன்னடத்தையுடன்‌ 
சேவை செய்கிறவரையில்‌ என்று பொருள்படும்‌. உத்து 
யோகஸ்தர்களின்‌ உத்தியோகம்‌ உறுதியாக அவதற்கு 
இச்சட்டம்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை நிய 
மித்த உத்தியோகஸ்தருக்குக்‌ கீழ்ப்பட்ட எந்த உத்தி 
யோகஸ்தராலும்‌ அவர்களை வேலையிலிருந்து தள்ளவோ, 
நீக்கவோ முடியாது, என்பதை இது கூறுகிறது. 
நிர்வாக உத்யோகஸ்தர்கள்‌ அரசியல்‌ அதிகாரத்திறு 
குள்‌, முக்கியமாக ஒரு கட்சியின்‌ அதிகாரத்திற்குள்‌, 
போகாமல்‌ இருக்கவேண்டும்‌. இதற்கு உத்தியோகஸ்‌ 
தர்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ சுதந்தரக்‌ கமிஷன்‌ அவசியம்‌. 
ராஜ்ய நிர்வாக உத்தியோகஸ்தர்களையும்‌ தனிப்பட்ட 
உத்தியோகஸ்தர்களையும்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறைகள்‌, 
அவர்களை முதலில்‌ வேலைக்கு அமர்த்தும்‌ விதிகள்‌, ஒரு 
பதவியிலிருந்து மற்றொரு பதவிக்கு மாற்றுதல்‌ அல்லது 
உயர்த்துதல்‌, அப்போது அப்பதவிக்கு அவர்களின்‌ 
தகுதி, ராஜ்ய உத்தியோகஸ்தர்களின்‌ மீது ஒழுங்கு 
பற்றிய விஷயங்கள்‌ - அவை சம்பந்தமான விண்ணப்‌ 
பங்கள்‌, மனுக்கள்‌ உட்பட உத்தியோக முறையில்‌ 
நேர்ந்த வழக்குகள்‌, நிர்வாகத்தில்‌ பெரும்பான்மையான 
உத்தியோகங்கள்‌ கமிஷனின்‌ அதிகாரத்துக்குட்பட்டன. 
ஆயினும்‌ சில வகையான உத்தியோகங்கள்‌ அவற்றின்‌ 
தனிப்பட்ட இயல்புகளால்‌ கமிஷனின்‌ அதிகாரத்துக்குப்‌ 
புறம்பாக நியமனம்‌ பெற இடமுண்டு. தற்காலிகமான 
உத்தியோகங்களும்‌ இராணுவத்தை ஒத்த கீழ்த்தர 
போலீஸ்‌ உத்தியோகங்களும்‌ இவ்வகையைச்‌ சாரும்‌. 
ராஜ்ய உத்தியோகஸ்தர்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ கமி 
ஷன்‌ சுதந்தரம்‌ பெற்றதாக இருக்கவேண்டும்‌. ஆகை 


ன்‌ 


அரசியல்‌ அறிவு 27. 


யால்‌ அரசியல்‌ அமைப்பில்‌ 316-வது ஷரத்துப்படிக . 
கமிஷனின்‌ தலைவர்‌ உட்பட எல்லா அங்கத்தினர்களை 
யும்‌ ராஜ்ய கவர்னர்‌ அல்லது ராஜப்பிரமுகரே நியம 
னம்‌ செய்யலாம்‌. மேலும்‌ 377-வது ஒரத்தின்படி 
பின்‌ கண்ட காரணங்களுக்கன்றி வேறு காரணத்தால 
அவர்களை வேலையினின்று நீக்கமுடியாது, இந்தியாவின்‌ 
உச்ச நீதிமன்‌ றத்தின்‌ யோசனையினாலும்‌, திவால்‌ ஆனார்‌ 
என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும்‌, பதவிக்காலத்தில்‌ அப்‌ 
பதவியின்‌ கடமைகளுக்குப்‌ புறம்பாக ஊதியமுளள 
எவ்வித வேலையிலாவது ஈடுபட்டாலும்‌, மனத்தின்‌ 
அல்லது உடலின்‌ தளர்ச்சியின்‌ காரணமாகத்‌ 
தொடர்ந்து பதவியிலிருந்துவரத்‌ தகுதியற்றவர்‌ என 
ராஷ்டிரபதி அபிப்‌்பிராயப்‌ பட்டாலும்‌, தலைவரையே 
அங்கத்தினரையோ பதவியிலிருந்து நீக்கிவிடலாம்‌. 
மேலும்‌ அவ்வங்கத்தினரும்‌ தலைவரும்‌ தாம்‌ ஏற்றிருந்த 
பதவிக்கு வேறான கமிஷனில்‌ பதவியேற்கலாமே ஒழிய 
மற்றெந்த அரசாங்க உத்தியோகத்துக்கும்‌ அருகர்‌ 
ஆகார்‌. 


நீதி இலாகா 


ராஜ்யங்களில்‌ சட்டம்‌ இயற்றும்‌ அதிகாரத்தை 
யும்‌ நிர்வாக அதிகாரத்தையும்‌ கவனித்தோம்‌ ; சுதந்தி 
ரம்‌ பெற்ற ஏதேனும்‌ ஒரு நாட்டின்‌ மற்ற அதிகாரஙு 
களுக்குக்‌ கட்டுப்படாத சுயேச்சையான நீதி பரிபால 
னத்தைக குறிதது இப்போது ஆராய்வோம்‌. அரசியல்‌ 
அமைப்பு (214-வது ஷரத்து) ஒவ்வொரு ராஜயததிற் 
கும்‌ ஒவ்வொரு உயர்நீதி மன்றம்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று கூறுகிறது. “ஒவ்வொரு உயர்நீதி மன்றமும்‌ 
பதிவு செய்யும்‌ ஒரு நீதி மன்றமாகும்‌. (அதாவது 
அதன்‌ நடவடிககைகள பதிவுசெய்யப்பட்டு சாட்சியாகக்‌ 
கூறப்படலாம்‌), மேலும்‌ அது தன்னை (அதன்‌ கெளர 
வம்‌, நடவடிக்கைகள்‌, செயல்களைக்‌ குறித்து) அவமதித்‌ 


38 அரசியல்‌ அறிவு 


ததற்காக கண்டிக்கும்‌ அதிகாரம்‌ உடையதாகும்‌'' என 
215-வது ஷரத்து கூறுகிறது, 


ராஜ்யத்தினுள்‌ நீதி காரணமாக ஏற்படும்‌ எல்லா 
வழக்குகளையும்‌ குறித்துத்‌ தீர்ப்புக்கூற உயர்நீதி மன்‌ 
றங்களுக்கு அதிகாரமுண்டு. சென்னை போன்ற சில 
ராஜ்ய உயர்நீதி மன்றங்களுக்கு முதல தரப்பு வழக்கு 
களையும்‌ (சென்னயில முதன்முறை ஏற்படும்‌ வழக்கு 
கள்‌) அப்பீல்‌ வழக்குகளையும்‌ (கீழ்‌ நீதி மன்றங்களிலி 
ருந்து மறு விசாரணைக்கு வரும்‌ வழக்குகள்‌) விசாரிக்க 
அதிகாரம்‌ உண்டு. அடிப்படையான மக்கள்‌ உரிமை 
களை நிலைநிறுத்த ஹேபியஸ்‌ கார்ப்பஸ்‌, மாண்டேமஸ்‌ 
பரொஹிபிஷன்‌, கோவாரண்டோ, ஸெர்ஷியோழரேரை 
போன்ற தாக்கீதுகளைப்‌ பிறப்பிக்க இவவிராஜ்ய உயர்‌ 
நீதி மன்‌ றங்களுக்கு அதிகாரம்‌ உண்டு. மேலும்‌ மாவட்ட 
நீதிமன்றம்‌, அதற்குக்‌ கீழுள்ள நீதிமனறங்கள்‌ அகிய 
வற்றின்‌ அலுவலகங்களின்‌ நிர்வாகத்தை மேற்பார்வை 
யிட உயர்நீதி மன்றங்களுக்கு அதிகாரம்‌ உண்டு. 
17-வது ஜரத்தின்‌ இரண்டாவது பிரிவின்படி உயர்‌ 
நீதி மன்றததின நீதிபதிகளின்‌ சுதந்திரம்‌ உறுதியாக்‌ 
கப்பட்டிருக்கிறது. தய நடத்தையுடையவரெனவோ 
திறமையில்லா தவரெனவோ நிரூபிக்கப்பட்டால்‌ ராஷ்டிர 
பதியின்‌ உதுதிரவுப்படி ஓர்‌ உயரமீதி மன்ற நீதி 
பதியை வேலையிலிருந்து நீக்கலாம்‌. அவவாறு 
நீக்குவதற்கும்‌ பார்லிமெண்டுச்‌ சபை கூடும்‌ ஒரே முறை 
யில்‌ ஒவவொன்றிலும்‌ அச்சபையின்‌ பெரும்பான்மை 
யோராலும்‌, அங்கத்தினர்களில்‌ வந்திருந்து ஓட்டுக்‌ 
கொடுப்போர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கிற்குக்‌ குறை 
யாத, பெரும்பான்மையோராலும்‌ ஆதரிககப்பட்ட ஒரு 
விண்ணப்பம்‌ ராஷீடிரபதியிடம்‌ சமர்ப்பிக்கப்படவேண்‌ 
டும்‌. இந்த ஒரு நிபநதனையன்றி வேறு எந்து வழியி 
லும்‌ உயர்‌ மன்ற நீதிபதியை 65 வயது வரை பதயிலி 
ருந்து நீக்க இயலாது. ஆனால்‌ அவரை ஓர்‌ உயர்‌ நீதி 
மன்றத்திலிருந்து மற்றோர்‌ நீதிமன்றத்திற்கு மாற்ற 


அரசியல்‌ அறிவு 39 


லாம்‌. ஆயினும்‌ அவர்‌ ஊதியத்தை அவருக்குப்‌ பாத 
கமாகக்‌ குறைக்க முடியாது. அன்றியும்‌ உத்தியோக 
முறையில்‌ அவர்‌ செய்யும்‌ செயல்களின்‌ மீதோ அவர்‌ 
கூறும்‌ மொழிகளின்‌ மீதோ எவவித நடவடிக்கையும்‌ 
எடுத்துக்கொள்ள முடியாது. 


தனிப்‌ பிரஜைகள்‌ மீது மட்டுமேயன் றி அரசாங்க 
உத்தியோகஸ்தர்களுடைய செயல்களின்‌ மீதும்‌ அதி 
காரம்‌ செலுத்திச்‌ சட்ட ஆட்சி நிலவ நீதி இலாகாக்கள்‌ 
காரணமாகின்றன. ஆகவே மக்களின்‌ உரிமைகளையும்‌ 
சுதந்தரங்களையும்‌ பாதுகாக்கும்‌ உண்மையான வலிய 
அரணாக நீதி இலாகாக்கள்‌ அமைகன்‌ றன. சட்ட 
- ஆட்சிக்கு உயிர்நாடியாகக்‌ கூறப்படும்‌ தங்கள்‌ சகுந்தி 
ரத்தை நம்‌ நீதி இலாகாக்கள்‌ பெற்று நடைமுறையில்‌ 
நிலைநாட்டி வருகின்றன. நாட்டின்‌ எந்தச்‌ சட்டசடையி 
லும்‌ செய்யப்பட்ட சட்டம்‌ எல்லாச்‌ சட்டங்களுக்கும்‌ 
அடிப்படையான அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்திற்கும்‌ 
ஒத்ததாக உள்ளதா என்பதை நிர்ணயிக்கும்‌, அதிகார 
உச்ச நீதி மன்றத்திற்கு அளிக்கப்பட்டிருப்பதைப்‌ பின்‌ 
னர்க்‌ காண்போம்‌. மக்களின்‌ சுதந்தரங்களைக்‌ குன்‌ 
றெனப்‌ பாதுகாத்து நிற்பது நீதி இலாகாக்களே ஆகும்‌. 


மத்திய அரசாங்கம்‌ 


ராஷ்டிரபதி : 


இந்தியாவின்‌ அரசாங்கத்‌ தலைவர்‌ இந்தியா வின்‌ 
ராஷ்டிரபதியே யாவர்‌. 53-வது ஷரத்தின்‌ முல்‌ பிரி 
வின்‌ படி இந்திய அரசாங்கத்தின்‌ நிர்வாக அதிகாரம்‌ 
அவரிடத்தில்‌ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதி 
காரத்தை அவர்‌ நேரிலும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்பட்ட உத்தி 
யோகஸ்தர்கள்‌ மூலமாகவும்‌ செலுத்தலாம்‌. மேலும்‌ 
நாட்டின்‌ பாதுகாப்புப்‌ படைகளின்‌ தலைமைச்‌ சேனாது' 
பத்தியமும்‌ அவரிடத்திலேயே அளிக்கப்பட்டிருக்கிறது. 
பார்லிமெண்டின்‌ இரு சபைகளிலும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட அங்கத்தினர்கள்‌, இராஜ்யங்களின்‌ கீழ்ச்சடை 
களில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்கள்‌ ஆகியோ 
ரால்‌ ராஷ்டிரபதி தேர்தெடுக்கப்படுவார்‌. இராஜல்யங்‌ 
கள்‌ நிலப்‌ பரப்பிலும்‌ மக்கள்‌ தொகையிலும்‌ பெரியன 
சிறயனவாக இருப்பதால்‌ கூடியவரையில்‌ ஒரே அள 
வான பிரதிநிதித்துவம்‌ அமையுமாறு ராஷடிரபதி கேர்‌ 
தல்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில்‌ சிறுபான்மை 
யோருக்கும்‌ வசதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றக்‌ 
கூடிய தனி வாக்குரிமையைச்‌ சமமாக அளிக்கும்‌ பிரதி 
நிதிததுவத்தின்‌ மூலம்‌ தேர்தல்‌ நடக்கும்‌ :- அதாவது 
தேர்தலுக்கு நிற்கும்‌ அபேட்சகர்க’ளை வாக்காளர்கள்‌ 
தம்‌ விருப்பத்தின்‌ அளவுக்கேற்ற வரிசையில்‌ குறிப்‌ 
படுவார்கள்‌. 


தேர்தல்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ பலமுறை கணக்‌ 
கிட்டு வாக்காளர்களின்‌ அதிக விருப்பத்தைப்‌ பெற்ற 
வர்‌ எவரோ அவரை ராஷ்டிரபதியாகத்‌ தேர்ந்தெடுப்‌ 
பார்கள்‌. ராஷ்டிரபதி ஐந்தாண்டு காலம்‌ பதவிவகிப்‌ 


அரசியல்‌ அறிவு 47 


பார்‌. சாவினாலோ அலலது ராலஜீனமாவாலோ மத்திய 
சட்டசபை வாககெடுததுத தள்ள நேர்ந்தகனாலோ அப்‌ 
பதவி குறிப்பிட்ட ஓநதாண்டுககு முன்னர்‌ முடிவடைய 
லாம்‌. இந்தியாவின்‌ பிரஜையாகவும்‌ குறைறந்தது 
முப்பத்தைந்து வயதாவது உடையவராகவும்‌ பார்லி 
மெண்டு சபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ தகுதியுடையவரா 
கவும்‌ இருக்க வேண்டு என்பதுமே ஒருவர்‌ ராஷ்டிரபதி 
பதவிக்கு அபேட்சகராக இருப்பத ற்கு வேண்டிய தகுதி 
கள்‌ ஆகும்‌. அவர்‌ மேல்சபை, கீழ்ச்சபைகளின்‌ அங்கத்‌ 
தினர்‌ அல்லராயினும்‌ அவர்‌ அச்சபைகளைச்‌ சார்ந்தவ 
ராகவே கருதப்படுவார்‌. மத்திய சட்டசபை செய்யும்‌: 
சட்டங்கள்‌ ராஷ்டிரபதுயின்‌ சம்மதம்‌ பெற்றே பிரகட 
னம்‌ செய்யலாம்‌, மேலும்‌ இராஜ்ய சட்டசபைகளில்‌ 
நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுள்‌ முக்யெமுள்ளவையும்‌, 
விவாதத்திற்குரியனவாகவும்‌ உள்ள சிலவற்றைக்‌ கவர்‌ 
னர்‌ ஒதுக்கிவைப்பார்‌. இவைகளையும்‌ ராஷ்டிரபதி 
யின்‌ சம்மதம்‌ பெற்றே நடைமுறைச்‌ சட்டமாகப்‌ பிரகட 
னம்‌ செய்யலாம்‌. எந்தக்‌ குற்றத்திற்காவது நீதிமன்றத்‌ 
தண்டனைகள்‌ பெற்றவர்‌ எவருக்கும்‌ மன்னிப்பு வழங்க 
லாம்‌; தண்டன ஆரம்ப காலத்தைத்‌ தள்ளிப்போட 
லாம்‌; இடைக்காலத்தில்‌ அத்தண்டனையை நிறுத்து 
வைக்கச்‌ செய்யலாம்‌, குறைக்கலாம்‌, எளிய தண்‌ 
டனையாக மாற்றலாம்‌. நிர்வாக வர்க்கத்தின்‌ தலைவர்‌ 
என்ற முறையில்‌ மத்திய அரசாங்கத்தின்‌ உச்ச நிர்வா 
கத்தின்‌ அமைப்பு அவருடைய பொறுப்பில்‌ உள்ளது. 
பிரதம மந்திரியை நியமிக்கும்‌ உரிமை ராஷ்டிாபதிக்கு. 
உண்டு. ஆயினும்‌ மக்கள்‌ சபையில்‌ பெரும்பான்மை. 
யோர்‌ வாக்கைப்‌ பெற்றவரையே அவர்‌ தெர்ந்தெடுக்க 
வேண்டும்‌. நம்‌ நாட்டுப்‌ பொறுப்பாட்சியின்‌ சீழ்‌ அவர்‌ 
எல்லா விஷயங்களிலும்‌ மந்திரிகளின்‌ யோசனையின்‌ 
படியே நடக்கவேண்டும்‌. மந்திரிகள்‌ யோசனைகளுக்குச்‌ 
'சம்மதப்படா விட்டால்‌ ராஷ்டிரபதி தம்‌ பதவியை 
ராஜீநாமா செய்துவிடவேண்டும்‌. ராஷ்டிரபதியின து 
ஆடம்பரமான சடங்குகள்‌ அவசியம்‌ பெற்றவை. இங்கி 


2 அரசியல்‌ அறிவு 


லாந்து தேசத்து மன்னர்‌ அல்லது அரசி போன்று 
தேசத்தின்‌ பிரதிநிதியாக அவர்‌ திகழ்கின்றார்‌. மக்க 
ளது சமூக வாழ்ககையின்‌ தலைவராகவும்‌ வழிகாட்டியா 
கவும்‌ விளங்குகின்றார்‌. 


பார்லிமெண்டின்‌ மேல்‌ கீழூகிய இரண்டு சட்ட. 
சபைகளும்‌ ஒன்றாகக்‌ கூடி பெரும்பான்மையோராகிய 
அங்கத்தினர்கள்‌ உப-ராஷீடிரபதியைத்தேர்ந்கெடுப்பார்‌ 
கள்‌. மாற்றக்கூடிய தனி வாக்குப்‌ பதிவினால்‌ விகித 
முறைப்படி அவர்‌ தேர்தல்‌ நடக்கும்‌. ராஷ்டிரபதி பதவி 
சாவினலோ ராஜிநாமா செய்வதனாலோ தற்காலிகமாகக்‌ 
காலி ஆகலாம்‌. அப்போது அடுத்த ராஷ்டிரபதி தேர்ந்‌ 
தெடுககும்‌ வரை உப-ராஷ்டியதியே ராஷ்டிரபதி அலு 
வல்களைக்‌ கவனித்து வருவார்‌. அக்காலங்களில்‌ ராஷ்‌ 
ஒரபதுியின்‌ எல்லாப்‌ பாதுகாப்புக்களையும்‌ அதிகாரங்‌ 
களையும்‌ உப-ராஷ்டிரபதி பெற்றவராவர்‌. சாதாரண 
மாக அவர்‌ மேல்‌ சபையின்‌ தலைவராவர்‌. உப.ராஷ்டிர 
பதி பதவி ஏற்ற நாள்‌ முதல்‌ ஐந்தாண்டு காலம்‌ அப்‌ 
பதவியிலிருக்கத்‌ தகுதி உடையவர்‌. 


அமைச்சர்‌ குழு 


இநதிய அரசாங்கத்தின்‌ நிர்வாக அதிகாரங்களை 
அமல்‌ நடத்துவதில்‌, ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறி 
உதவ, ஒரு அமைச்சர்‌ குழு இருப்பது அவசியம்‌, அக்‌ 
குழுவுக்கு பிரதம மந்திரியே தலைவர்‌. பிரதமரை ஜனாதி 
பதி நியமிப்பார்‌. மற்றவர்களைப்‌ பிரதம மந்திரியின்‌ 
யோசனையின்‌ பேரில்‌ அவரே நியமிப்பார்‌. மந்திரிகள்‌ 
ராஷீடிரபதியின்‌ விருப்பம்‌ உள்ளவரை பதவி வகிக்க 
லாம்‌. அவ்விருப்பமும்‌ மந்திரிக்‌ குழுவினர்களுக்குப்‌ 
பார்லிமெண்டில்‌ உள்ள பலத்தைப்‌ பொறுத்தது. ஏனெ 
னில்‌ மந்திரிக்‌ குழுவினர்‌ மக்கள்‌ சபைக்குக்‌ கூட்டுப்‌ 
பொறுப்பு உள்ளவராக இருக்கின்‌ றனர்‌. முன்பு விளக்‌ 
அயபடி மத்திய அரசாங்க மந்திரிகளும்‌ பொறுப்பாட்ட 


அரசியல்‌ அறிவு 43 


யின்‌ தத்துவங்களுக்கும்‌ கடைமுறைப்‌ பழக்கங்களுக்கும்‌ 
ஏற்றவாறு நடந்துகொள்வார்கள்‌. 


இந்தியாவின்‌ பிரதம வழக்கறிஞா 


பிரதம வழக்கறிஞரை ராஷ்டிரபதி நியமிப்பார்‌. 
இவர்‌ ராஷ்டிரபதியின்‌ விருப்ப காலம்‌ வரையில்‌ பதவி 
வடிக்கலாம்‌. ராஷ்டிரபதி நிர்ணயிக்கும்‌ ஊதியம்‌ இவர்‌ 
பெறலாம்‌. இவரது கடமைகள்‌ பின்வருமாறு :- இந்திய 
அரசாங்க உத்தியோகப்‌ பதவி பெற்ற பிரதம வழக்க 
றிஞர்‌ சட்ட சம்பந்தமான விஷயங்களை குறித்து அர 
சாங்கத்துக்கு ஆலோசனை கூறவேண்டும்‌. ராஷ்டிரபதி 
சட்ட சம்பந்தமான கடமைகளைக்‌ கொடுக்கலாம்‌; 
ஆலோசனைகள்‌ கேட்கலாம்‌. பிரதம வழக்கறிஞர்‌ அவை 
களை முடித்துத்‌ தருதல்‌ வேண்டும்‌. அரசியலமைப்பினா 
லும்‌ அதன்‌ கீழுள்ள மற்றச்‌ சட்டத்தினாலும்‌ ஏற்படும்‌ 
அலுவல்களைச்‌ செய்வது அவருடைய கடமையாகும்‌. 
மத்திய அரசாங்கம்‌ வாதியாக வேனும்‌ அல்லது பிரதி 
வாதியாகவேனும்‌ எந்த நீதிமன்‌ றத்திலாயினும்‌ வாதாட 
நேரலாம்‌; அப்போது அவர்‌ அரசாங்கத்தின்‌ பிரதி 
நிதியாக இருந்து வாதாடவேண்டும்‌. 


மத்திய அல்லது தேசீயச்‌ சட்டசபைகள்‌ 


பார்லிமெண்டு என்ற ஒரு தேசீயச சட்டசபை 
இருக்கவேண்டும்‌ என்று 79-வது ஓரத்து கூறுகிறது. 
அதன்படி ராஷ்டிரபதி உள்பட்ட மக்கள்‌ சபை, ராஜ்யப்‌ 
பரிஷத்து என்ற இரண்டு சபைகளும்‌ அப்பார்லி 
மெண்டு ஆகும்‌. 

மக்கள்‌ சபை 

மக்களது பிரதிநிதிகள்‌ அடங்கியது மக்கள்சபை. 

81வது ஷரத்தின்படி 500க்கு மேற்படாத எண்ணிக்கை 


44 அரசியல்‌ அறிவு 


உள்ள அங்கத்தினர்களைக்‌ கொண்டது இது. பதிவு 
செய்த தகுதியுள்ள வாக்காளர்களே பற்பல ராஜ்யம்‌ 
களில்‌ இந்த அஙகத்தினர்களை நேரடியாகக்‌ தேர்ந்தெடுப்‌ 
பார்கள்‌. மக்கட்‌ சபைக்கு ஏற்படும்‌ தேர்தல்‌ பிரதே: 
சஙகளுககாக ஒவவொரு இராஷ்யத்தையும்‌ பிரிக்கலாம்‌; 
பலவற்றோடு ஒன்று சேர்க்கலாம்‌; தனிப்‌ பிரதேசமாக 
அமைக்கலாம்‌. இத்தகைய பிரதேசங்களுக்குப்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கும்‌ அங்கத்தினர்கள்‌ ஜனத்‌ தொகையில்‌ 
200,000 பேர்களுக்கு ஒரு பிரதிநிதிக்கு மேற்படாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. மககள்சபை முதல்‌ , கூட்டத்திலி 
ருந்து 5 ஆண்டு காலமே நீடித்திருக்கலாம்‌; அதற்கு 
இடையிலும்‌ ராஷீடிரபதியின்‌ உத்திரவின்பேரில்‌ இது 
கலைக்கப்படலாம்‌. ஓந்கதாண்டுக்கு மேல்‌ மக்கள்‌ சடை 
இருததலாகாது. சபை கலைந்தாக வேண்டும்‌. 


இராஜ்யப்‌ பரிஷத்து (மேல்‌ சபை) 


மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ உள்ளது மக்கள்‌ சபை. 
இராஜ்யஙகளுக்கென்றே பிரதிநிதிகள்‌ கொண்டது 
.இராஜ்யப்‌ பரிஷத்து. அரசியலமைப்பின்‌ 80 அவது 
ஷரத்துப்படி அச்சபை பின்வருமாறு அமையும்‌. 


1. இலக்கியம்‌, விஞ்ஞானம்‌, கலை, சமூகச்‌ சேவை 


ஆகியவற்றில்‌ விசேஷ அறிவும்‌ அனுபவமும்‌ பெற்றவர்‌ 
களில்‌ 12 பேர்களை ராஷடிரபதி நியமிப்பார்‌. 


2. 238 பேர்களுக்கு மேற்படாத இராஜ்யப்‌ பிரதி 
நிதிகள்‌ தேரந்தெடுககப்படுவார்கள்‌. அந்தந்த இராஜ்ப 
சட்டசபையில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்‌ 
களால்‌ விகிதாசாரப்‌ பிரதிநிதித்துவ முறைப்படி ஒற்றை 
மாற்று ஒட்டு மூலமாக இராஜ்யப்‌ பரிஷத்தின்‌ மற்றப்‌ 
பிரதிநிதிகள்‌ தேர்ந்கெடுக்கப்படுவார்கள்‌. 


அரசியல்‌ அறிவு 45 
பார்லிமெண்டு அங்கத்தினரின்‌ பதவிக்குரிய தகுதிகள்‌ 


ஒருவர்‌ இந்தியாவின்‌ குடியாக இருக்கவேண்டும்‌, 
மக்கள்‌ சபைக்கு 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க 
வேண்டும்‌ ; இராஜ்யப்‌ பரிஷத்துக்கு 30 வயதுக்கு மேற்‌ 
பட்டவராக இருக்கவேண்டும்‌. இவைகளே அவர்‌ பார்லி 
மெண்டில்‌ பிரதிநிதியாக இருப்பதற்கு வேண்டிய குகுது 
கள்‌. 


84-வது ஷரத்தில்‌ பார்லிமெண்டு வேறு தகுதி 
களையும்‌ விதிக்கும்‌ சட்டம்‌ செய்யலாம்‌ எனக்‌ கூறுகி 
றது. ஆயினும்‌ உண்மையில்‌ வேறு எவ்விதத்‌ தகுதி 
களும்‌ விதிக்கவில்லை. எனவே பார்லிமெண்டின்‌ பெரு 
மைக்குத்‌ தகுதியுடையவர்களாகவும்‌ உபயோகமுள்ள 
வர்களாகவும்‌ இருப்பவர்களை அரசியல்‌ கட்சிகள்‌ நிய 
மிக்க வேண்டியது அவசியமாகிறது. 


பார்லிமெண்டு அங்கத்தினர்களின்‌ தகுதி இன்மைகள்‌ 
அங்கத்தினர்கள்‌ பின்வரும்‌ காரணங்களால்‌ தகுதி 
யற்றவர்கள்‌ ஆவர்‌. 

1. இந்திய, இராஜ்ய அரசாங்கங்களில்‌ லாபம்‌ 
தரும்‌ பதவியை வகித்தல்‌ (பார்லிமெண்டு சட்டத்தின்‌ 
மூலம்‌ இதன்‌ கழ்‌ நீக்கிய பதவிகள்‌ நீங்கலாக) 

2. சித்த விகாரப்பட்டவராகவும்‌, அப்படிப்பட்ட 
வர்‌ என்று தக்க நீதிமன்‌ றம்‌ ஒன்‌ றினால்‌ அறிவிக்கப்பட்ட 
வராகவும்‌ இருத்தல்‌. 

3. திவாலாகி விடுதலை பெறாதவராயிருத்தல்‌. 

4. இந்தியக்‌ குடியாக இல்லாமை, அல்லது 


அந்நிய ராஜ்யத்தின்‌ குடிமையைத்தானே விரும்பிப்‌ 
பெறுதல்‌. 


40 அரசியல்‌ அறிவு 
பார்லிமெண்டின்‌ கூட்டங்களும்‌ நடைபெறும்‌ காலமும்‌ 


அரசியல்‌ அமைப்பின்‌ 85 அவது ஷரத்தின்படி. 
பார்லிமெண்டு ஒரு வருஷத்தில்‌ இரண்டு முறையாவது 
கூடவேண்டும்‌. கூட்டம்‌ நடைபெறும்‌ காலங்களுக்கி 
டையே உள்ள காலம்‌ ஆறு மாதத்திற்கு மேற்படக்‌ 
கூடாது. எனினும்‌ மேல்‌, கீழ்ச்சபைகளில்‌ இரண்டை 
யுமோ அல்லது ஒன்றையோ ராஷ்டிரபதி அவசியம்‌ என 
நினைக்கும்போது கூட்டலாம்‌. பொதுத்‌ தேர்தலுக்குப்‌ 
பிறகு கூடும்‌ முதல்‌ கூட்டததிலிருந்து ஐந்து ஆண்டு 
முடிவடைந்ததும்‌ மக்கள்‌ சபை கலைககப்படும்‌. அனால்‌ 
மந்திரிக்‌ குழுவின்‌ ஆலோசனையின்‌ பேரில்‌ ராஷ்டிரபதி 
அதற்குமுன்னும்‌ கலைத்துவிடலாம்‌. இராஜ்ய பரிஷத்தோ 
முழுவதும்‌ கலைககப்பவெதிலலை. ஆனால்‌ அதன்‌ 
அங்கத்தினர்களில்‌ மூன்றில்‌ ஒருபங்கு (கூடியவரை 
மில்‌) இரண்டு இரண்டு ஆண்டுகள்‌ முடிவடைந்ததும்‌ 
விலகிக்கொள்ள வேண்டும்‌. இதற்கு நடைமுறையில்‌ 
பார்லிமெண்டு தக்க ஏற்பாடுகள்‌ செய்துள்ள து. 


மத்திய சட்டசபைகளின்‌ அதிகாரம்‌ 


பார்‌ லிமெண்டின்‌ ஒவ்வொரு சபை, அதன்‌ அங்கத்‌ 
தினர்‌ ஆகியோரின்‌ அதிகாரங்களும்‌ சுதந்திரங்களும்‌ 
பார்லிமெண்டினால்‌ அவவப்போது சட்டபூர்வமாக நிர்ண 
யிக்கப்படும்‌. அதுவரையில்‌ ஆங்கில மக்கட்‌ உபையின்‌ 
அதிகாரங்களையும்‌ சுதந்திரங்களையும்‌ இந்தியப்‌ பார்லி 
மெண்டு அங்கத்தினர்‌ பெற்று வருவர்‌. அவைகளில்‌ 
முக்கியமானவை :- 


1. அரசியல்‌ அமைப்பின்‌ கீழ்‌, சில விஷயங்கள்‌ 
மத்திய அரசாங்கத்தினிடம்‌ ஒப்படைக்கப்பட்டு இருக்‌. 
கின்‌ றன. அவ்விஷயங்கள்‌ குறித்து இந்தியப்‌ பிரதேசம்‌: 
முழுமைக்கும்‌ சட்டங்கள்‌ செய்யலாம்‌. 


அரசியல்‌ அறிவு 47 


2. சில கோட்பாடுகளையும்‌ திட்டங்களையும்‌ அர 
சாங்கத்திற்குச்‌ சிபாரிசு செய்து தீர்மானங்கள்‌ நிறை 
வேற்றலாம்‌. இந்தச்‌ சிபாரிசுகளின்படி அரசாங்கம்‌ 
நடக்கலாம்‌. நடக்காமல்‌ இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. 


3. பலவித இலாகாக்கள்‌ கிர்வாகத்துக்காகவும்‌ 
அவைகள்‌ மக்களுக்குக்‌ கொடுக்கும்‌ சேவைககாகவும்‌ 
பணம்‌ வசூலித்துச்‌ செலவுசெய்ய அனுமதி அளிக்க 
லாம்‌. வரிகள்‌ வகூலித்துச்‌ செலவு செய்யவும்‌ திட்டங 
கள்‌ எல்லாம்‌ அரசாங்கத்தாரே செய்யவேண்டும்‌. 
பொதுவாகச்‌ சட்டசபையோ அலலது ஒரு தனிப்பட்ட 
அங்கத்தினரோ இவற்றை ஆரம்பித்‌ துவைககக்கூடா து. ' 
வருஷாந்திர வரவு செலவுகள்‌ அந்தந்த வருஷம்‌ சட்ட 
சபைகளில்‌ சம்மதம்‌ பெறவேண்டும்‌. - 


சில செலவுப்‌ புள்ளிகள்‌ பார்லிமெண்டின்‌ சம்மகும்‌: 
பெற வேண்டியதில்லை. அவைகள்‌ நிரந்தரமானவை. 
அரசாங்த்தின்‌ வருவாய்களிலிருந்து (அதாவது இந்திய 
சஞ்சித நிதியிலிருந்து) கொடுக்கப்பட வேண்டியவை. 
அவையாவன ; 


(அ) ராஷ்டிரபதியின்‌ சம்பளம்‌, படிகள்‌ அப்பதவி' 
யினாலேற்படும்‌ மற்றச்‌ செலவுகள்‌ 


(ஆ) ராஜ்யப்‌ பரிஷத்தின்‌ அக்கிராசனர்‌, உப 
அக்கிராசனர்‌, மக்கள்‌ சபையின்‌ சபாநாயகர்‌ உப- 
நாயகர்‌ இவர்கள்‌ சம்பளங்கள்‌, படிகள்‌ 


(இ) இந்திய அரசாங்கம்‌ பொறுப்பாளியாக 
உள்ள கடன்‌ செலவுகள்‌, அதனால்‌ ஏற்படும்‌ வட்டி, 
கடன்‌ தீரப்புச்செலவுகள்‌ முதலியன, 


(ஈ] உயர்நீதி மன்றத்து நீதிபதிகளின்‌ சம்பளம்‌, 
படி, ஓய்வுச்‌ சம்பளம்‌ 


48 அரசியல்‌ அறிவு 
(௨) இராஜ்ய உயர்நீதி மன்ற நீதிபதிகளின்‌ 


ஓய்வுச்‌ சம்பளம்‌ 


(ஊ) இந்தியாவின்‌ மாபெருங்‌ கணக்கர்‌ பரிசோ 
துகருக்குக்‌ கொடுக்கவேண்டிய சம்பளங்கள்‌, படிகள்‌ 


(எ) நீதிமன்றங்களின்‌ தீர்ப்புக்ககா நிறைவேற்ற 
வேண்வெதற்கு அவசியமான தொகைகள்‌ 


(ஐ) இந்திய அரசியலமைப்பு அல்லது பார்லி 
மெண்டு சஞ்சித நிதியிலிருந்து செய்ய வேண்டியவை 
என்று அறிவிக்கப்பட்ட மற்றச்‌ செலவுகள்‌. 


" இராஜ்ய நிதி விவரண த்தில்‌ சில செலவுகள்‌ சட்ட 
சபைகளின்‌ சம்மதம்‌ பெறவேண்டியதில்லை. அப்படியே 
மத்திய நிதி விவரத்திலும்‌ மேற்கண்ட செலவுகள்‌ 
பார்லிமெண்டின்‌ சம்மதம்‌ பெறவேண்டியதில்லை. 


அச்செலவுகள்‌ நிரந்தரமானவை), அவசியமான 
வையும்கூட. எனவே சட்ட மன்றங்களின்‌ வருஷாந்திரம்‌ 
மாறக்கூடிய சம்மதத்தைப்‌ பெறவேண்டும்‌ என்பது 
தியாயம்‌ ஆகாது. 


4, பார்லிமெண்டு அரசாங்கத்தினது நாட்டு 
நிர்வாகத்தின்‌ மீது தடையும்‌ கட்டுப்பாடும்‌ செலுத்துகி 
றது. மேல்சபையிலும்‌ கீழ்ச்‌ சபையிலும்‌ கேள்வி 
நேரத்தின்போது நிர்வாகத்தில்‌ வக்‌ தனிச்‌ செயல 
களை விசாரணை செய்கிறது, 


5. மந்திரிக குழுவின்‌ பொதுக்‌ கோட்பாடுகளும்‌ 
நிர்வாகமும்‌ தனக்குப்‌ பிடித்தவரையில்‌ அதை ஆது 
ரித்துச்‌ சாதக வாககளித்துப்‌ பதவியில்‌ நிலைநிறுத்துகி 
றது. முககியமாக கோட்பாடு, நிர்வாகமுறை இவை 


அரசியல்‌ அறிவு 49 


களில்‌ மாறுபாடு ஏற்பட்டால்‌ சாதக வாக்கை அளிகக 
மறுத்து ஆதரிக்காமல்‌ மந்திரிக்குழுவை நீக்கிவிடலாம்‌. 


6. . மத்திய சட்டசபை ஒவ்வொன்றும்‌ தம்‌ தம்‌ 
நடைமுறைகளையும்‌ காரியங்களையும்‌ தமது நிலத்த 
உத்தரவுகளினாலும்‌ தீர்மானங்களினாலும்‌ இராஜ்ய 
சட்சபைகள்‌ போல ஒழுங்குபடுத்திக்‌ கொள்ளும்‌ அதி 
காரம்‌ உண்டு, 


சட்டமியற்ற ராஷ்டிரபதிக்குள்ள விசேஷ அதிகாரம்‌ 


சாதாரணமாக, பார்லிமெண்டுதான மத்திய அர 
சாங்கத்தின்‌ சட்டங்கள்‌ இயற்றுதறகு மூலமாக 
உள்ளது. ஆயினும்‌ ராஷ்டிரபதிக்குச்‌ சட்டம்‌ இயற்றும்‌ 
அதிகாரம்‌ அரசியல்‌ அமைப்பின்‌ 123 ஆவது ஒரத்தின்‌ 
- படி அளிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்டின்‌ சபைகள்‌ 
நடைபெறாத காலத்தில்‌, ராஷ்டிரபதி அவசரச்‌ சட்டங 
களாப்‌ பிரகடனம்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, அப்போது அச்‌ 
சட்டம்‌ அவசியமானது என்றும்‌, உடனடியாக நட 
வடிக்கை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம்‌ ஏற்பட்டுள்ளது 
என்றும்‌ ராஷ்டிரபதிக்கு விளக்கமாகத்‌ தெரியவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட அவசரச்‌ சட்டங்கள்‌ மற்றப்‌ பார்லி 
மெண்டு செய்த சட்டங்களின்‌ சக்தி வாய்ந்தவை. ஆனால்‌ 
சபைகள்‌ கூட்டினவுடன்‌ இச்சட்டங்கள்‌ அங்குக்‌ கொண்டு 
வரப்படவேண்டும்‌. மறுபடியும்‌ பார்லிமெண்டு சபை 
கூடிய அறு வாரங்களுக்குப்‌ பின்‌ அந்த அவசரச்‌ சட்டந 
கள்‌ தம்‌ சக்தியை இழந்துவிடும்‌. அதற்கு முன்னும்‌ 
பார்லிமெண்டு சபைகள்‌ இரண்டும்‌ பாதகமான தீர்மா 
னங்கள்‌ மூலம்‌ அந்த அவசரச்‌ சட்டங்களை அமுலற்றுப்‌ 
போகச்‌ செய்யலாம்‌. 


மத்திய நீதி இலாகா-உச்ச தி மன்றம்‌ 


நாட்டின நீதி பரிபாலன நிர்வாகத்தின்‌ சிகரமாக 
அமைவது உச்சநீதி மன றமாகும்‌. இராஜ்யங்களில்‌ 
உள்ள உயர்‌ நீதிமன்றங்கள்‌ போலவே உச்சநீதி மன்ற 
மும்‌ 129-வது ஒரத்தின்படி. ப திவு செயயும்‌ ஒரு நீது 
மன்‌ றமாகும்‌. (அதாவது அதன்‌ நடவடிக்கைகள்‌ பதிவு 
செய்யப்பட்டுச்‌ சாட்சியாகக்‌ கூறப்படலாம்‌; சட்டங்களை 
மீறியவர்கள்‌ மீது வழக்குத்‌ தொடர்ந்து தண்டிக்கலாம்‌) 
நீதிமன்‌ றங்களை அவமதித்ததற்காகவும்‌ உச்சநீதிமன்‌ றம்‌ 
கண்டிக்கும்‌ அதிகாரம்‌ பெற்றது. மத்திய அரசாங்கது 
திற்கும்‌ ஒரு இராஜ்ய அரசாங்கம்‌ அல்லது பலஅரசாங்‌ 
கங்களுக்கும்‌ இடையிலேயே, அலலது மத்திய அரசாங்‌ 
கத்திற்கும்‌ எல்லா இராஜ்ய அரசாங்கங்களுக்கும்‌ இடை 
யிலோ, அல்லது ஒரு இராஜ்ய அரசாங்கத்திற்கும்‌- 
மற்றொரு அல்லது பல பல இராஜ்ய அரசாங்கங்களுக்கு 
மிடையிலேயோ ஏற்படும்‌ வழக்குகளை முதன்‌ முறை 
பிலே விசாரிக்கும்‌ அதிகாரம்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு 
உண்டு. இவ்வழக்குகள்‌ சட்டம்‌, உண்மை ஆகியவற்றை 
நிலைகிறுத்துதலில்‌ ஏற்படுகன்றவையாக இருக்க 
வேண்டும்‌. 


இந்திய அரசாங்கத்திற்கும்‌ மற்ற இராஜ்ய அர 
சாங்கங்களுக்கும்‌ இடையே உள்ள சில வழக்குகள்‌ 
உச்ச நீதிமன்றத்தின்‌ அதிகாரத்திற்குப புறம்பானவை 
யாக ஒதுக்கப்பட்டிருககன்‌ றன. பிரிட்டிஷ்‌ இந்திய 
அரசாங்கத்திற்கும்‌ இந்திய இராஜயங்கள்‌ என்று வழங்‌ 
கப்படும்‌ இரா ஜயஙளுக்கும்‌ இடையே கொண்ட சம்பக 
தங்கள்‌, ஒப்பந்தங்கள்‌, தொடர்புகள்‌, சன்னதுகள்‌ 
மற்ற ஏற்பாடுகள்‌ போன்‌ றவைகளை நிறைவேற்றாமையி 


அரசியல்‌ அறிவு 57 


னால்‌ ஏற்படும்‌ வழககுகள்‌ உச்சநீதி மன்றத்தின்‌ அதி 
காரத்துக்குட்படா. 


மேலும்‌, உச்ச நீதிமன்றம்‌ ஒரு அப்பீல்‌ 
நீதிமன்றமும்‌ ஆகும்‌. இராஜ்ய உயர்‌ நீதிமன்றங 
கள்‌ சிவில்‌, கிரிமினல்‌, மற்ற வழக்குகளில்‌ 
கூறும்‌ தீர்ப்பு, கட்டளை உத்தரவுகளின்‌ மேல்‌ மறு விசா 
ரணை செய்யும்‌ அதிகாரம்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு 
உண்டு; ஆனால்‌ அந்தந்த ராஜ்ய நீதி மன்றங்கள்‌, அரசி 
யலமைப்பின்‌ சட்டசம்பந்தமான பெரும்‌ பிரச்னைகள்‌ 
அவ்வழக்கில்‌ உள்ளன என அவவழக்குகளுக்கு 
அத்தாட்சி கூறவேண்டும்‌. அப்படி. அத்தாட்சி கூறா 
விட்டாலும்‌ உச்ச நீதிமன்றம்‌ அவை அத்தகைய வழக்கு 
கள்‌ எனத்‌ தெரிந்தால்‌ அப்பீலில்‌ விசாரிக்கலாம்‌. 


பின்வரும்‌ அப்பீல்‌ வழக்குகளை உச்ச நீதிமன்றம்‌ 
விசாரிக்கலாம்‌ :- 


1. 20,000 ரூபாய்க்குக்‌ கீழ்ப்படாத தொகை 
பற்றிய சிவில்‌ வழக்குகள்‌. 


2. கீழ்நீதிமன்‌ றத்தில்‌ விடுதலைபெற்ற ஒருவருக்கு 
உயர்‌ நீதிமன்றம்‌ மரண தண்டனை அளித்த வழககுகள்‌. 


3. உயர்‌ நீதி மன்றத்துக்குக கீழ்‌ உள்ள நீதி 
மன்‌ றத்திலிருந்து விசாரணை முடியுமுன்‌ உயர்‌ நீது 
மன்றங்களே அவற்றை எடுத்துக்கொண்டு குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்‌ மீது மரண கண்டன விதித்த வழக்கு 
கள்‌. 


4, உச்ச நீதிமன்றத்தின்‌ விசாரணைக்குத்‌ குகுது 
வாய்ந்தவை என உயர்‌ நீதிமன்றங்கள்‌ நிர்ணயித்த 
வழக்குகள்‌. ப 


52 அரசியல்‌ அறிவு 


இவற்றிற்கு மேலாகவும்‌ கீழ்‌ நீதிமன்றங்கள்‌, நீதி 
விசாரணைக்‌ குழுக்கள்‌ பிறப்பித்த தீர்ப்பு, முடிவு, 
்‌ தண்டனை, கட்டளைகளுக்கு எதிராக, தனக்கு சரியெனது 
தோன்றும்‌ அப்பீல்‌ வழக்குகளை, விசாரிக்க உச்ச நீதி 
மன்றம்‌ பிரத்தியேக உத்தரவு போடலாம்‌. 


உச்ச நீதிமன்றத்துக்குத்தான்‌ முதலில்‌ செய்த 
தீர்ப்பு, உத்தரவுகளை மாற்றவும்‌, பரிசீலனை செய்ய 
வும்‌ அதிகாரம்‌ உண்டு. ஹேபியஸ்‌ கார்ப்பஸ்‌, மண்ட 
மஸ்‌, ப்ரொஹிபிஷன்‌, கோவாரண்டோ, ஸெர்ஷியாரி 
போன்ற தடை உத்தரவுகளை மககள து அடிப்படையான 
உரிமைகளுக்கு வேறான இடங்களிலும்‌ பிறப்பிக்க, பார்லி 
மெண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம்‌ அளிக்க 
லாம்‌. மேலும்‌ பார்லிமெண்டு புது அதிகாரங்களைஃ 
கொடுக்கலாம்‌; புது சக்திகளையும்‌ வழங்கலாம்‌. 


அரசியல்‌ அமைப்பின்‌ 141, 142-ஆம்‌ ஒரத்துக்‌ 
களின்படி உச்ச நீதிமன்றம்‌ வெளியிட்ட சட்டம்‌ 
மற்றெல்லா நீதிமன்‌ றங்களையும்‌ கட்டுப்படுத்தும்‌; உச்ச 
நீதி மன்றத்தின்‌ தீர்ப்புக்கள்‌, முடிவுகள, கட்டளைகள்‌ 
எல்லாம்‌ இந்தியப்‌ பிரதேசம்‌ முழுமையும்‌ நிறைவேற்றத்‌ 
தக்கவை. அது எந்த மனிதரையும்‌ தன்‌ முன்‌ ஆஜராகக 
கட்டனளையிடவும்‌, அப்படி ஆஜராகச்‌ செய்யவும்‌ சக்தி 
வாய்ந்தது. எந்தப்‌ பத்திரத்தையும்‌ தன்‌ முன்‌ சமர்ப்‌ 
பிக்கும்படி உத்தரவிட்டுச்‌ சமர்ப்பிக்கச்‌ செய்யும்‌ சக்தி 
யும்‌ வாய்ந்தது. தன்னை அவமதித்ததை விசாரித்துத்‌ 
. தண்டனை விதிக்கும்‌ அதிகாரமும்‌ உச்ச நீதிமன்றத்‌ 
திற்கு உண்டு. 

உச்ச நீதிமன்றத்தின்‌ விசேஷமான பணி 
சில சமயங்களில்‌ சட்டம்‌ அல்லது நியாயம்‌ பற்றிய 


பிரச்னை ஏற்படலாம்‌; அல்லது ஏற்படுவதற்குக்‌ கார 
ணங்கள்‌ இருக்கலாம்‌. அத்தகைய விஷயத்தின்‌ சிறப்‌ 


அரசியல்‌ அறிவு 53 


பினாலும்‌, பொதுநல மூக்கியத்தினாலும்‌ உச்ச நீதிமன்றத்‌ 
தின்‌ ஆலோசனை பெறுவது நலமாகத்‌ தோன்றலாம்‌. 
அக்காலங்களில்‌ ராஷ்டிரபதி உச௪ நீதிமன்றத்தை 
யோசனை கேட்கலாமென்ற உரிமை அளிககப்பட்டிருக்‌ 
கிறது, ஆனால்‌ இத்தகைய ஆலோசனைகள்‌ பெறுவதனால்‌ 
உச்ச நீதிமன்றத்தின்‌ சுயேச்சையும்‌ நடுவுகிலைமையும்‌ 
பாதிக்கப்படலாம்‌. தனிப்பட்ட சட்டம்‌, நியாயம்‌ பற்றிய 
வழக்குகள்‌ தன்‌ முன்‌ வரும்போது தனது அபிப்பிரா 
யங்களை புனராலோசனை செய்ய நேரிடலாம்‌ அல்லவா? 
அதிர்ஷ்டவசமாக இத்தகைய சந்தர்ப்பங்களில்‌ ராஷடிர 
பதி கேட்கும்போது உச்ச நீதிமன றம்‌ தன அபிப்பிரா 
யத்தைத்‌ தெரிவிக்கலாம்‌ (தெரிவிக்க வேண்டும்‌ 
என்றல்ல] என அரசியலமைப்புச்‌ சட்டம்‌ ஜாக்கிரதை 
யுடன்‌ கூறுகிறது. ஆனால்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கததிற 
கும்‌, முன்னைய இந்திய இராஜ்யங்களுக்கும்‌ இடையே 
உள்ள பழைய உடன்படிக்கைகள்‌, ஏற்பாடுகள்‌ போன்‌ 
றவைகளைக்‌ குறித்த வழக்குகள்‌ உச்ச நீதிமன்றத்தின்‌ 
விசாரணைக்கும்‌ தீர்ப்புக்கும்‌ வரமாட்டா; இத்தகைய 
விஷயங்களைக்‌ குறித்து ராஷ்டிரபதி கேட்கும்போது 
உச்ச நீதிமன்றம்‌ தன்‌ அபிப்பிராயத்தைத்‌ தெரிவித்‌ 
தாக வேண்டுமென அரசியலமைப்பு விதிக்கிறது. 


நீதிமன்றத்தின்‌ நிர்வாக அதிகாரம்‌ சுயேச்சையாக 
நடைபெறவேண்டும்‌, எனவே உச்ச நீதிமன்றத்தின்‌ 
நீதிபதிகளின்‌ சம்பளம்‌, படி, உத்தியோக ஸ்தலத்தின 
செலவுகள்‌ ஆகியவை எல்லாம்‌ இந்திய சஞ்சித நிதியிலி 
ருந்து கொடுக்குமாறு அரசிலமைப்பு ஏற்பாடு செய 
துள்ளது. அண்டுதோறும்‌ சட்ட மன்றங்களால்‌ அனு 
மதிக்கும்‌ நிதி விவரணத்தின்‌ கழ்‌ இச்செலவுகள்‌ வருவ 
தில்லை. 


உச்ச நீதிமன்றம்‌ ஒரு தலைமை நீதிபதியும்‌, பல 
உதவி நீதிபதிகளும்‌ கொண்டது. பார்லிமெண்டு 
மாற்றுகிறவரையில்‌,ரீதிபதிகளின்‌ எண்ணிக்கை ஏழுக்கு 


ல்க. அரசியல்‌ அறிவு 


மேற்படக்கூடாது. தலைமை நீதிபதியையும்‌, ராஷ்டிரபதி 
தேவை எனக்‌ கருதுகிற மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி 
களையும்‌, இராஜ்ய தலைமை நீதிபதிகளையும்‌ ஆலோசித்து 
ராஷ்டிரபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார்‌. 
இந்த நீதிபதிகள்‌ 65 வயது வரையில்‌ பதவி வகிப்பார்‌ 
கள்‌. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிககபபடு 
பவர்‌ இந்தியப்‌ பிரஜையாக இருக்கவேண்டும்‌; ஒனறு 
அல்லது பல உயர்‌ நீதிமன்றங்களின்‌ நீதிபதியாக 
தொடர்ந்காற்போல 5 வருஷம்‌ பதவி வகிததிருகக 
வேண்டும்‌; அல்லது ஒன்று அல்லது பல நீதிமன்றங 
களில்‌ தொடர்ந்து பத்து வருஷ காலம்‌ நியாயவாதியாக 
இருந்திருக்கவேண்டும்‌; அல்லது ராஷ்டிரபதியின்‌ அபிப்‌ 
பிராயத்தில்‌ சிறந்த சட்ட நிபுணர்‌ என விளங்க 
வேண்டும்‌. 

நீதிபதியின்‌ சம்பளம்‌, படி முதலியவைகளைச சட்ட 
மன்றங்களின்‌ கட்டுப்பாட்டுக்குப்‌ புறம்பாக அமைதுது, 
அவரது சுயேச்சை பாதிக்கப்படாமல்‌ அரசியலமைப்பு 
செய்திருக்கிறது. மேலும்‌ அவரை விலககக்கூடிய உத்த 
ரவு போடக்கூடியவர்‌ ராஷ்டிரபதியே யாவர்‌; அதற்கு 
முன்‌ பார்லிமெண்டின்‌ சபைகள்‌ ஒவ்வொன்்‌ நிலும்‌ நீக்க 
விரும்பும்‌ நீதிபதியின்‌ நிரூபிக்கப்பட்ட தயநடத்தை, 
அல்லது ஆற்றலின்மை குறித்து ஒரு பிரேரணை 
கொண்டுவரவேண்டும்‌. 


அது அச்சபையின்‌ பெரும்பான்மையோராலும்‌, 
கூட்டத்திற்கு வந்து வாக்களிப்போரில்‌ மூன்றில்‌ இரண்டு 
பங்குக்குக்‌ குறையாத பெரும்பான்மையோராலும்‌ ஆத 
ரிக்கப்பட்டு நிறைவேற்றப்படவேண்டும்‌; இந்தப்‌ பிரே 
ரணை ராஷ்டிரபதியிடம்‌ அதே பார்லிமெண்டு நடைக்‌ 
காலத்தில்‌ சமர்ப்பிக்கப்படவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ராஷ்டிரபதி அந்நீதிபதியைப்‌ பதவியினின்று நீக்கிவிட 
லாமே ஒழிய வேறு எந்த வழியிலுமன்று; இவ்வாறு 
உச௪ நீதிமன்ற நீதிபதிகளின்‌ சுயேச்சையை அரசிய 
லமைப்பு பாதுகாத்து வருகிறது. 


பொது நிதியின்மீது சட்டபூர்வமான 
கட்டுப்பாடு 


பணமே எதையும்‌ செய்ய வல்லது. நிர்வாகம்‌ 
கடைபெறச்‌ செய்வதற்கும்‌ பணம்‌ அவசியமானது. 
** எப்படிப்பட்ட காரியமும்‌ பணத்தினாலேதான்‌ ஆகும்‌ £* 
என 2250 அண்டுகளுக்கு முன்பே கெளடிலியர்‌ 
என்னும்‌ நம்‌ நாட்டு அறிஞர்‌ கூறியுள்ளார்‌. சேனை, 
பாலிஸ்‌, செகரட்டேரியட்‌, ஜில்லா உத்தியோக ஸதலங 
கள்‌ போன்றபல இலாகாக்களை நடத்தவேண்டும்‌; கலவி, 
உடல்நலப்பாதுகாப்பு அஸ்பத்துரிகள்‌, ஒளஷ்த சாலை 
கள்‌, வீதிகள்‌, கிணறுகள்‌ இவை போன்றவைகளை 
ஏற்படுத்திச்‌ சேவைகள்‌ செய்ய வேண்டும்‌. இந்த 
நிர்வாக வர்க்கங்களுக்குத்‌ தேவையான செலவப்பணஙு 
களை மக்கள்‌ சார்பில்‌ மத்திய அரசாங்கததிற்கும்‌, 
இராஜ்ய அரசாங்கங்களுக்கும்‌ வழங்குவது மக்கள்‌ 
பிரதிநிதிகள்‌ அடங்கிய மத்திய, இரரஜ்ய எட்ட சபை 
களே ஆகும்‌. வரிகள்‌ கொடுப்பவர்‌ மக்களே; அரசாங்கக்‌ 
கடன்‌ பத்திரங்களை வாங்கிக்கொண்டு கடன்‌ கொடுப்ப 
வரும்‌ மக்களே. அதனால்‌ அப்பணம்‌ அந்தந்த வேலைக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படுகிறதா, சிக்கனமாக வீணாகாமல்‌ 
செலவழிககப்படுகிறதா என்று பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. அப்படிச்‌ செய்வதால்தான்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
நலத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கடமையைச்‌ சரிவர செலுத்து 
னவர்கள்‌ ஆவார்கள்‌. 

மக்களின்‌ பணத்தைக காப்பாற்றும்‌ வழியையும்‌, 
முறையையும்‌ அரசியல்‌ அமைப்பு, கீழ்‌ வருமாறு 
காட்டுகிறது. 


1. மத்திய அரசாங்கம்‌ தனக்குத்‌ தேவையான 
செலவுத்‌ தொகையை மக்கள்‌ சபையில்‌ சமர்ப்பித்து, 


56 அரசியல்‌ அறிவு 


பார்லிமெண்டு சபைகளின்‌ சம்மதம்‌ பெறவேண்டும்‌. 
அப்படியே ஒவ்வொரு இராஜ்ய அரசாங்கமும்‌ தனக்கு. 
வேண்டிய செலவுத்‌ தொகையை அந்தந்த இராஜ்ய 
சட்டசபைக்களுக்குச்‌ சமர்ப்பித்து அவற்றின்‌ சம்மதம்‌ 
பெறவேண்டும்‌. 

2. பார்லிமெண்டும்‌, மற்ற சட்டசபைகளும்‌ 
சம்மதம்‌ அளித்த தொகைகள்‌, அரசாங்கங்கள்‌ முன்‌ 
குறிப்பிட்டுச்‌ சட்டசபைகளால்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட 
விஷயங்களுக்காகச்‌ செலவிடுகின்றனவா என்றும்‌, 
தனியாகவும்‌, மொத்தத்‌ திலும்‌ அத்தொகைகளை 
அரசாங்கம்‌ மீறாமலிருக்கின்‌ றனவா என்றும்‌ பார்த்துக்‌ 
கொள்ள அரசியல்‌ அமைப்பு வழிவகைகள்‌ செய்‌ 
திருக்கிறது. 


மத்திய, இராஜ்ய சட்டசபைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கக்‌ கணக்குக்‌ குழு 
ஒன்று ஏற்படுத்த அரசியல்‌ அமைப்பு இடம்‌ தருகிறது.* 
இக்குழு முன்‌ வருஷத்தில்‌ எதிர்பார்த்த வரவு செலவு 
மதிப்பையும்‌, செயல்‌ முறையில்‌ உண்மையாக ஏற்‌ 
பட்ட வரவு செலவுகளையும்‌ ஆராய வேண்டும்‌. அதில்‌ 
அரசாங்கததினாலோ, ஏதேனும்‌ ஒரு இலாகா, உத்து 
யோகஸ்‌ தலங்கள்‌ ஆகியவற்றினுலோ வரவு செலவு 
மதிப்புக்கு ஏற்படும்‌ முரண்பாடுகளை அரசாங்கத்தின்‌ 
பார்வைக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 


இந்தியாவின்‌ மாபெருங்‌ கணக்கர்‌-— பரிசோதகர்‌ 


அரசாங்கக்‌ கணக்குக்‌ குழுக்கள்‌ வரவு செலவுகளை 
ஆயந்து கட்டுப்படுத்தும்‌; ' அதற்கும்‌ மேலாக அவ 
வேலையைப்‌ பட்சபாதமின்றிப்‌ பார்க்கக்கூடிய மாபெருங்‌ 
கணக்கர்‌] பரிசோதகர்‌ என்றோர்‌ உத்தியோகஸ்தர்‌ 
இருக்கிறார்‌. 149 ஒரத்தில்‌ அவரது கடமை விளக்‌ 


* இம்முறை பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டின்‌ மரபையும்‌, முன்னைய இந்திய 
முறையையும்‌ பின்பற்றியது, 


அரசியல்‌ அறிவு 57 


கப்பட்டிருக்கிறது. அவர்‌ மத்திய, இராஜ்ய அர 
சாங்கங்களின்‌ கணக்குகளைச்‌ சேர்த்துத்‌ தொகுக்க. 
வேண்டும்‌ ; அக்கணக்குகளை ஆராய்ந்து அந்தந்தச்‌ சட்ட 
சபைகள்‌ நிர்ணயித்த வழியில்‌ குறித்த காரியங்களுக்கு. 
ஒழுங்காகச்‌ செலவுகள்‌ செய்யப்பட்டிருகனெ றனவா 
என்று பார்ததுக்கொள்ள வேண்டும்‌. 

மத்திய அரசாங்கத்தின்‌ கணக்குகளைப்‌ பற்றிய: 
தம்‌ அறிக்கையை ராஷடிரபதியிடமும்‌, ஒவவொரு 
இராஜ்யத்தின்‌ கணக்குகளைப்‌ பற்றிய தம்‌ அறிக்கைகளை 
அந்தந்தக்‌ கவர்னரிடமும்‌ மாபெருங்‌ கணக்கர்‌ -- 
பரிசோதகர்‌ சமர்ப்பிப்பார்‌. ராஷ்டிரபதி அவற்றைப்‌ 
பார்லிமெண்டினிடமும்‌, கவர்னர்கள்‌ தங்கள்‌ சட்ட 
சபையினிடமும்‌ கொடுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஆராய்ச்சியும்‌ அறிக்கைகளும்‌ கண்டிப்பாகவும்‌, பார 
பட்சமில்லாமலும்‌ இருந்தாலே நல்ல பலன்‌ ஏற்படும்‌. 


மாபெருங்‌ கணக்கர்‌ -- பரிசோதகரின்‌ உத்து 
யோகம்‌, உத்துயோககால நிபந்தனைகள்‌ யாவும்‌ உச்ச 
நீதிமன்ற நீதிபதிகளின்‌ உத்தியோகம்‌ முதலியவற்றைப்‌ 
போன்றவை. (1) இவர்‌ ராஷ்டிரபதியால்‌ நியமிக்கப்‌ 
படுவார்‌. (2) உத்தியோககாலம்‌ முடிவடையுமுன்‌ 
இவரைப்‌ பதவியிலிருந்து நீக்க இயலாது; உச்ச நீது 
மன்ற நீதிபதிகனைப்‌ பார்லிமெண்டு வாக்களித்து நீக்கு 
வது போல்‌ இவரை நீக்கலாம்‌. (3) இவரது சம்பளம்‌, 
படியெல்லாம்‌ சஞ்சித நிதியிலிருந்து செலவு செய்யப்‌ 
படும்‌; எனவே பார்லிமெண்டின்‌ வருஷாந்தர்‌ 
சம்மதத்தை இவைகளுக்குப்‌ பெறவேண்டியதில்லை. 

நிதிக்‌ கமிஷன்‌ 

மக்களால்‌ அரசாங்கத்திற்குக்‌ கொடுக்கப்பட்ட. 
பணத்தைச்‌ சீர்பெறச்‌ செலவு செய்யும்படிப்‌ பார்த்துக்‌ 
கொள்ள அரசியல்‌ அமைப்பில்‌ மேலும்‌ ஒரு வழி 


கண்டிருக்கிறது; அதன்‌ 200-அம்‌ ஷரத்துப்படி. 
ராஷ்டிரபதி ஒரு நிதிக்‌ கமிஷனை நியமிக்க வேண்டும்‌. 


58 அரசியல்‌ அறிவு 


அரசியலமைப்பின்‌ கழ்‌ மத்திய, இராஜ்ய அரசாங்‌ 
கங்கள்‌ என இருவகை அரசாங்கங்கள்‌ இருககின்‌ றன. 
மத்திய அரசாங்கம்‌ இராஜயப்‌ பிரதேசங்களின்‌ மக்க 
ரிடத்திலிருந்து வருமானவரி, சுங்கக்கூீர்வை போன்ற 
இலாபகரமான வரிகளை விதித்து வரூலிக்கிறது 
பெரும்பாலான இராஜ்ய அரசாங்கங்களின்‌ வருவாய்‌ 
மத்திய அரசாங்கத்தைப்போல அதிகமில்லை. எனவே 
இராஜ்ய அரசாங்கங்கள்‌ தம்‌ செலவுகளை வரவுக்குள்‌ 
ஈடுபடுத்த முடியாமல்‌ கஷ்டப்படுவது அனுபவ பூர்வ 
மானது. ஆதலால்‌ அரசியல்‌ அமைப்பு 200-அம்‌ 
ஒரத்தின்படி 2 வருஷங்களுக்கு ஒரு முறை ராஷ்டிரபதி 
ஒரு நிதிக்‌ கமிஷனை நியமிப்பார்‌; அக்கமிஷனில்‌ ஒரு 
தலைவரும்‌ நான்கு அங்கத்தினரும்‌ அமர்ந்து வேலை 
பார்ப்பார்கள்‌. வசூலித்த வரிகளில்‌ செலவுகள்‌ போக 
மிகுதியை மத்திய அரசாங்கமும்‌ மற்ற இரா ஐயங்களும்‌ 
எப்படிப்‌ பிரித்துக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
இராஜயங்களின்‌ பங்கை அவை எந்த விகிதத்தில்‌ 
தனித்‌ தனி அடைய வேண்டும்‌ என்றும்‌ நிதிக கமிஷன்‌ 
ராஷ்டிரபதிககுச்‌ சிபார்சு செய்யும்‌. மற்றும்‌ அந்தந்தக்‌ 
காலத்தில்‌ அந்தந்த இராஜ்யத்துக்குக்‌ கொடுக்க 
வேண்டிய உதவி நிதி (சகாய கிராண்டு) யைப்பற்றிய 
நெறிமுறைகளையும்‌ கமிஷன்‌ ராஷ்டிரபதியிடம்‌ கூறும்‌. 
இப்படி மத்திய அரசாங்கம்‌ தனது வரிகளினால்‌ வரும்‌ 
பணதுதை இராஜ்ய அரசாங்கங்களுடன்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ள வேண்டிய நெறிமுறையை நிதிக்‌ கமிஷன்‌ 
மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துக்‌ கூறுகிறது. 
வார்லிமெண்டுக்கு (அதாவது மத்திய சட்டசபையில்‌ 
உள்ள மக்கள்‌ பிரதிகிதிகள்‌) இந்தச்‌ சிபாரிசுகள்‌ 
அறிவிககப்படும்‌. நிதிக்‌ கமிஷனின்‌ ஒவ்வொரு 
சிபாரிசும்‌, மத்திய அரசாங்கம்‌ எடுத்துக்கொண்ட 
செயலைப்‌ பற்றிய விளக்க உரையும்‌, பார்லிமெண்டின்‌ 


இருசபைகளுக்கும்‌ சாஷ்டிரபதியால்‌ அனுப்பப்பட 
மவண்டும்‌, 


- மத்திய-இராஜ்ய 
அரசாங்கத்‌ தொடர்புகள்‌ 


மத்திய அரசாங்கம்‌ என்றும்‌, இந்திய யூனியனில்‌ 


அடங்கிய இராஜ்யங்கள்‌ என்றும்‌ இரு. பிரிவான அர. 


சாங்கங்கள்‌ உண்டு என அறிகிறோம்‌. ஆகையால்‌ எந்த 
அரசியல்‌ அமைப்பும்‌ இத்தகைய அரசாங்கங்களுக 
கிடையே இருக்கவேண்டிய தொடர்புகளை நிர்ணயித்து 


விளக்கவேண்டும்‌; அப்போதுதான்‌ அரசாங்கங்களுக்குள்‌ 
மோதலும்‌, சச்சரவும்‌ ஏற்படா. நமது அரசியல்‌ 


அமைப்பு அவ்வாறே செய்துள்ள து. 245. ஆம்‌ ஷரத்து 
நாடு முழுவதுக்கும்‌ பார்லிமெண்டு சட்டம்‌ இயற்றலாம்‌ 
என்று பொதுப்படையாகவும்‌ பெரும்போக்காகவும்‌ 
விதிக்கிறது. ஆனால்‌ யூனியன்‌ பட்டியலில்‌ கண்ட பல 
விஷயங்களைக்‌ குறித்து மத்திய பார்லிமெண்டு. சட்டம்‌ 
செய்யும்‌ தனி அதிகாரம்‌ பெற்றது என்று 246 ஆம்‌ 
ஷரத்து வற்புறுத்துகிறது. 


இந்த நிர்வாக விஷயங்கள்‌ இந்தியா முழுமையும்‌. 


பாதிப்பவை; எனவே இவ்விஷயங்களை . எந்த இராஜ 
 யத்தினிடமும்‌ ஒப்படைக்க முடியாது. இவை அவலை 
இந்திய தேசீயத்தன்மையும்‌, நோக்கும்‌ பெற்றவை. இவ 
விஷயங்களைப்‌ பல.இராஜ்யங்களின்‌ பொறுப்பில்‌ விட்டு 
விட்டால்‌ குழப்பமும்‌, ஒழுங்கின்மையும்‌, பலஹினமும்‌ 
ஏற்படும்‌. இப்படிப்பட்ட விஷயங்களாவன:- இந்தி 
யாவின்‌. தற்காப்பு,  அந்நியநாட்டு விஷயங்களில்‌ 
கொண்ட கொள்கைகள்‌ (அவையாவன : அந்நிய நாடு 
களுடன்‌ கொண்ட தொடர்புகள்‌ ); உள்நாட்டிலும்‌ வெளி: 
நாகெளோடும்‌ வியாபார வர்த்தக முறைகளை ஒழுங்கு 
படுத்துதல்‌; ரயில்‌-மார்க்கம்‌, பெரிய சாலைகள்‌, ஆகாய 
மார்க்கம்‌, அஞ்சல்‌, தந்தி இலாகாக்கள்‌” "மேனா ற 


AN Air We, 
்‌ பழு ஆட்டக்‌ எ ன அ.ச 
னீ: ட்ட... 7. 


அரி ட பத்திக்‌ 


த 


ட்‌ 
்‌ ்‌ க ம. 
7 tg ஆ 


டர்‌ 
ட்‌ | 


தீ ்‌ fo ஆ ய்‌ 1 ௪ = ட்‌ த்‌ 
ர ட < 


60 அரசியல்‌ அறிவு 


போக்கு வரவு சாதன ஏற்பாடுகள்‌ செய்தல்‌; நாட்டு 
எல்லா மக்களது தேவைகளையும்‌ பூர்த்திசெய்தல்‌; அவர்‌ 
கள்‌ நலங்களை வளர்த்தல்‌; அவர்கள்‌ வாழ்க்கை, முயற்சி 
களைச்‌ செம்மை பெறுவதற்கான சட்டங்கள்‌, ஏற்பாடு 
கள்‌ செய்தலும்‌ அகும்‌. 


இத்தகைய மத்திய அரசாங்கப்‌ பொறுப்பில்‌ உள்ள 
விஷயங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ முடித்துவைககப்‌ பணம்‌ 
தேவை. எனவே மத்திய அரசாங்கத்திற்கு இந்திய 
மக்களிடமிருந்து வரி வசூலிக்கும்‌ உரிமையும்‌ அதிகார 
மும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல அமைப்பின்‌ 
ஈI[ ஆம்‌ ஷெடியூலில்‌ யூனியன்‌ ஜாபிதா என 97 விஷ. 
யங்கள்‌ மத்திய அரசாங்கத்தின்‌ பொறுப்பில்‌ விடப்பட 
டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும்‌ மேலே கூறப்‌ 
பட்ட முக்கியமான பகுதிகள்‌ ஒன்றில்‌ அடங்கும்‌. 


இந்த விஷயங்களை யூனியன்‌ ஜாபிதாவில்‌ சேர்க்க: 
வேண்டிய காரணத்தையோ, நியாயத்கையோ விளக்கு 
வத ற்கு அதிகநேரம்‌ அகாது. நாட்டின்‌ தற்காப்பு 
மத்திய அரசாங்கத்தினிடமே . ஒப்படைக்கப்பட 
வேண்டும்‌. போரில்‌ (தற்காப்புப்‌ போரே ஆனாலும்ர்‌ 
வெற்றி அடையவேண்டுமானால்‌ படைகள்‌ ஏக தலைமை 
யும்‌, அதிகாரமும்‌, பொறுப்பும்‌ பெற்று இயஙக. 
வேண்டும்‌. இந்தத்‌ தற்காப்பு வர்க்கம்‌ முழுமைக்கும்‌ 
ஏற்படும்‌ செலவுகளைச்‌ சிக்கனமாகச்‌ செய்யவேண்டும்‌. 
அதற்கும்‌ தற்காப்பு இலாகா, மத்திய அரசாங்கத்தின்‌ 
தனிப்‌ பொறுப்பிலே முழு அதிகாரமும்‌ இருக௯ 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ மத்திய அரசாங்கம்‌ நாட்‌ 
டின்‌ தற்காப்பைக்‌ கவனித்துச்‌ சேவைசெய்ய முடியும்‌. 
ஒவ்வொரு இராலஜயமும்‌ தனித்தனி சேனையும்‌ அதை 
நடத்தும்‌ தனித்தனி சேனாதிபதியும்‌, தனக்கு வரும்‌ 
குறைந்த வருவாயிலிருந்து அப்படைகளுககுச செய்ய 
வேண்டிவரும்‌ செலவுகளையும்‌ கற்பனை செய்து பார்து 
தால்‌ இதன்‌ அவசியம்‌ நன்கு விளங்கும்‌. சரித்திரத்‌ 


அரசியல்‌ அறிவு 67 


தைப்‌ படித்தால்‌ அதனாலேற்படும்‌ அனுபவத்திலிருக்து 
நாம்‌ தேசீய தற்காப்புப்‌ படைகள்‌ மத்திய அரசாங்கப்‌ 
பொறுப்பில்‌ விடுவதனால்‌ வரும்‌ நன்மைகளை நாம்‌ 
கன்கு உணர்வோம்‌. 


நம்‌ நாடு போன்ற பல இராஜ்யங்கள்‌ சேரந்த 
யூனியனாக விளங்கும்‌ சுவிட்சர்லாந்து, கன்னடா, ஆஸ்தி 
ரேலியா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள்‌ ஆகிய நாடுகளி 
லும்‌ நாட்டின்‌ பாதுகாப்பு அந்தந்த தேசீய அரசாங்கத்‌ 
தினிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 


வெளிநாட்டுக்‌ கொள்கை இந்தியாவின்‌ தேசீயப்‌ 
பொறுப்பாகும்‌; அது ஒரேவிதமாக அமையவேண்டும்‌ ; 
ஒவ்வொரு இராஜ்யமும்‌ மாறுபடக்கூடிய தம்தம்‌ வெளி 
நாட்டுக்‌ கொள்கையை மேற்கொள்வது நாட்டின்‌ 
நலத்தைப்‌ பாதிக்கும்‌. இப்படியே உள்நாட்டு வியா 
பாரம்‌ செம்மையாக வளர்ச்சிபெற, நாடு முழுதும்‌ ஒரே 
விதக்‌ கோட்பாடு அவசியம்‌ ; ஒவ்வொரு இராஜயமும்‌ 
தனித்தனி கோட்பாடுகளைக்‌ கொண்டு அவவிராஜ்யத்தி 
லிருந்து வெளியேறும்‌ சரக்குகளுக்கும்‌, உள்வரும்‌ 
சரக்குகளுக்கும்‌ தீர்வை போட்டால்‌ வியாபாரம்‌ தடைப்‌ 
பட்டு தமை ஏற்படலாம்‌. வெளிநாகெளுடன கொண்‌ 
டுள்ள வாணிபம்‌ ஒங்கிவளர நாட்டுக்கெல்லாம்‌ ஒரே 
அரசாங்கம்‌ (மத்திய அரசாங்கம்‌) ஏற்றுமதி இறக்கு 
மதித்‌ தீர்வைகளை நிர்ணயிக்கும்‌ அதிகாரம்‌ பெற 
வேண்டும்‌. அப்படியின்றி இராஜ்யங்கள்‌ தனிதீதனியே 
வெளிநாட்டு வியாபாரத்தை மேற்கொண்டால்‌ குழப்பம்‌ 
ஏற்படும்‌, அவவியாபாரம்‌ செழித்து வளர முடியாது. 
பெரிய சாலைகள்‌, அஞ்சல்‌-தந்தி முதலிய தேசீயப்‌ 
போக்குவரவு சாதனங்களும்‌ பெருகி, மக்களுக்கு நன்மை 
பயக்க வேண்டுமானால்‌ தேசீய கண்ணோட்டத்தோடு 
பார்க்கக்கூடிய ஒரே அரசாங்கத்தினிடமே இருப்பது 
அவசியம்‌ என நன்றாக விளங்கும்‌. மேலும்‌ தேசீய 
ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு நாடெங்கும்‌ ஒரேவகை 


62 அரசியல்‌ அறிவு 


யான சட்டங்கள்‌ இயற்றுவதே பயன்‌ தரக்கூடியது 
என்று நாம்‌ பல தேசங்களின்‌ அனுபவத்தினால்‌ அறி 
கிறோம்‌. 


ஆனால்‌ ஒவ்வொரு இராஜ்யத்தின்‌ மக்களுக்கும்‌ 
விசேஷ தேவைகளும்‌, விசேஷ சந்தர்ப்பங்களும்‌, விசேஷ 
தகுதிகளும்‌ அமைந்து இருக்கலாம்‌. அவைகளுக்குத்‌ 
தகுந்தபடி சில பொதுநல சேவைகளை அந்தந்த இராஜ்‌ 
யங்களே திறம்படச்‌ செய்யமுடியும்‌. அத்தகைய 
நிர்வாக விஷயங்களாவன : கல்வி, சுகாதாரம்‌, மற்ற 
சமூகநல சேவை, விவசாயம்‌, தொழில்கள்‌, காடுகள, 
இராஜ்யத்திற்கு மட்டும்‌ பயன்படும்‌ சாலைகள்‌ முதலி 
யன. பொதுஜன ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பு முதலி 
யவற்றை அந்தந்த இராஜ்ய போலீஸ்‌ இலாகாவே 
செம்மையாகப்‌ பார்த்துக்கொள்ளக்கூடும்‌. இப்படி 
இராஜ்யங்கள்‌ மேற்கொள்ளும்‌ விஷயங்களைக்‌ குறித்து 
சட்டங்களைச்‌ செய்யவும்‌, ஏற்படும்‌ செலவுகளைச்‌ செய்ய 
வும்‌ இராஜயங்கள்‌ அதிகாரம்‌ பெறவேண்டும்‌. 


நமது அரசியல்‌ அமைப்பு சுயேச்சையான குடிய 
ரசுச்‌ சட்டம்‌; ஆகவே அது மக்களது சுயாட்சிக்கு 
வாய்ப்புத்தரவேண்டும்‌. தேதசீய முக்கியத்துவமும்‌, 
தேசீயபொறுப்பும்‌ தேவைஇல்லாத விஷயங்களை இராஜ 
யங்கள்‌ பார்த்து வருவதுதான்‌ சிறந்த முறை; அப்‌ 
போதுதான்‌ இராஜ்ய மக்கள்‌ தங்களுக்கு நெருங்கிய 
தொடர்புள்ள சட்டமன்ற பிரதிநிதிகள்‌, மந்திரிகள்‌ 
மூலம்‌ (நெடுந்தூரத்தில்‌ தலைககரிலுள்ள பார்லிமெண்டு 
மத்திய அரசாங்க மந்திரிகள்‌ மூலமல்ல) தங்கள்‌ தேனை 
களுக்கும்‌, விருப்பங்களுக்கும்‌, நன்மைகளுககும்‌ தகுந்‌ 
தாற்போல தங்கள்‌ இராஜ்யத்தின்‌ கோட்பாடுகளையும்‌, 
திட்டங்களையும்‌ அமைத்து பெருநன்மை அடைய முடி 
யும்‌. ஆதலால்‌ இராஜ்யங்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ சட்டம்‌, 
நிர்வாகம்‌, நீதி சம்பந்தமான வர்க்கங்களை வைத்து 


நடத்துவது அந்த இராஜ்யங்களின்‌ பொறுப்பில்‌ அடவ: 


அரசியல்‌ அறிவு 63 


கும்‌. இராஜ்யங்கள்‌ இடம்‌ இவ்வாறு “விஷயங்கள்‌ ஒப்ப 
டைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அரசியல்‌ அமைப்பு 
ஈர! அவது ஷெடியூலில்‌ இராஜ்ய ஜாபிதாவின்‌ கீழ்க்‌ 
காணலாம்‌. அவைகள்‌ யாவும்‌ நாம்‌ மேலே குறிப்பிட்ட 
முக்கிய தலைப்புக்கள்‌ ஏதாவதொன்றின்‌ அடியில்‌ 
சேரும்‌. 


யூனியன்‌ ஜாபிதா, இராஜ்ய ஜாபிதா ஆகிய 
இரண்டு ஜாபிதாக்களில்‌ உள்ள விஷயங்களைக்‌ கவனித்‌: 
தோம்‌. இவைகளை அன்றி மூன்றாவது ஒரு ஜாபிதா 
அரசியல்‌ அமைப்பின்‌ 111 ஆம்‌ ஷெடியூலில்‌ இருககிறது.. 
அதுவே கூட்டு ஜாபிதாவாகும்‌. அமெரிகக ஓஐஃகிய 
நாடுகள்‌ போன்ற பல இராஜயங்கள்‌ சேரந்து யூனியன்‌ 
களில்‌ மத்திய அரசாங்கம்‌, இராஜ்ய அரசாங்கங்களின்‌ 
வேலைகள்‌ தெளிவாகவும்‌ முடிவாகவும்‌ நிர்ணயிக்கப்பட 
டிருக்கின்றன. ஆனால்‌ வேறு சில யூனியன்‌ அரசுகளில்‌. 
இராஜ்யங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பல விஷயங்களில்‌: 
மத்திய அரசாங்கமும்‌ அதிகாரம்‌ செலுத்தும்‌. இதற்கு 
இரண்டொரு காரணங்கள்‌ உண்டு: இப்போது இராஜ 
யங்களுக்கு அதிகாரம்‌ வழங்கப்படும்‌ விஷயங்கள்‌ முன்பு 
மத்திய யூனியன்‌ கவனித்து வந்திருக்கலாம்‌ (வரலாறு). 
பிளவு, பிரிவு போன்ற நாட்டிலுள்ள இயல்புகளை மாற்றி 
மத்திய அரசாங்கத்தின்‌ அதிகார எல்லையையும்‌, அது 
காரத்தையும்‌ வலுப்படுத்துவது போன்ற அரசியல 
தேவைகள்‌ மற்றுமொரு காரணமாகும்‌. இப்படிப்பட்ட 
விஷயங்கள்‌ கூட்டு ஜாபிதாவில்‌ சேர்க்கப்படும்‌. நமது 
யூனியனது அரசியல்‌ அமைப்புப்‌ போன்ற கன்னடா, 
அஸ்திரேலியா நாடுகளின்‌ அரசியல்‌ அமைப்புகளிலும்‌ 
கூட்டு ஜாபிதா உண்டு. அனால்‌ அந்தாட்டு ஜாபிதாக்‌ 
களை விட நம்‌ நாட்டுக்‌ கூட்டு ஜாபிதா நீளமானது 
அகுற்குக்‌ காரணம்‌ இந்தியத்‌ தேசீய ஒற்றுமை அந்நாடு 
களைப்‌ போல அவ்வளவு தூரம்‌ இணைந்து உறுதிப்பட 
வில்லை. இந்தக்‌ கூட்டு ஜாபிதாவில்‌ 4£* விஷயங்கள்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கன்‌ றன. அவைகளில்‌ கிரிமினல்‌ 


64 அரசியல்‌ அறிவு 


சட்டங்கள்‌, கிரிமினல்‌ வழக்குமுறை, சிவில்‌ வழக்கு 
முறை, விவாகம்‌, விவாக ரத்து, பொது அமைதிப்‌ 
பாதுகாப்பு, தொழிலாளர்களின்‌ பொதுநலம்‌, தொழி 
லாளிகள்‌ தொழிலமுறைப்‌ பயிற்சி, பார்லிமெண்டால்‌ 
தேசீய முக்கெயெத்துவம்‌ வாயந்தவை என்று நிச்சயிக்கப்‌ 
பட்ட தொழில்கள்‌, நீதிமன்றங்களின்‌ அதிகார எல்லை, 
அவற்றின்‌ அதிகாரம்‌, தொழிற்சாலைகள்‌, செய்தித்‌ 
தாள்கள்‌, புத்தகங்கள்‌, தருமங்கள்‌, தருமசாலைகள்‌ 
போன்றவை மிகவும்‌ முக்கியமானவை, இராஜ்ய 
அரசாங்கங்களும்‌ கூட்டு ஜாபிதாவில்‌ கண்ட விஷயங்‌ 
களின்‌ மீது அதிகார எல்லை பெற்றன.; ஆயினும்‌ 
மத்திய பார்லிமெண்டும்‌, மத்திய அரசாங்கமும்‌ அந்த 
விஷயங்களைக்‌ குறித்துச்‌ சட்டங்கள்‌ இயற்றலாம்‌. 


இவவிரண்டு வகைச்‌ சட்டங்களில்‌ மாறுபாடும்‌ 
முரண்பாடும்‌ ஏற்படக்கூடும்‌; அப்போது மத்திய அர 
சாங்கம்‌ செய்த சட்டங்களே சக்திவாய்ந்து நிலைநாட்டக்‌ 
கூடியகென்று அரசியல்‌ அமைப்பு 254 ஆம்‌ ஓரத்து 
மத்திய அரசாங்கத்தின்‌ அதிகாரத்தை மேலும்‌ வலுப்‌ 
படுத்துகிறது. 


249 ஆம்‌ ஒரத்து மத்திய அரசாங்கத்துக்கு சில 
சந்தர்ப்பங்களில்‌ இராஜ்ய ஜாபிதாவில்‌ கண்ட விஷயங்‌ 
களப்‌ பற்றியும்‌ மத்திய சட்டமன்றம்‌ சட்டம்‌ இயற்ற 
அதிகாரம்‌ அளிக்கிறது. அதற்குமுன்‌ பார்லிமெண்டு 
அப்படிப்பட்ட சட்டம்‌ இயற்‌ றவேண்டிய அவசியமும்‌, 
சந்தர்ப்பமும்‌ ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு தீர்மா 
னத்தை இராஜ்ய பரிஷத்து நிறைவேற்றவேண்டும்‌ : 
அதகீர்மானம்‌ மேல்‌ சபையில்‌ வந்து வாக்களிப்போரில்‌ 
மூன்றில்‌ இரண்டு பஙகுக்குக்‌ குறையாத பெரும்‌ 
பான்மையோரின்‌ அதரவு பெறவேண்டும்‌. 


மத்திய அரசாங்கத்தின்‌ அதிகாரம்‌ 248 ஆம்‌ 
ஷரத்தின்‌ மூலம்‌ பின்னும்‌ வலுப்படுகிறது. அதன்படி 


அரசியல்‌ அறிவு 62 


இராஜ்ய ஜாபிதாவிலும்‌ கூட்டு ஜாபிதாவிலும்‌ சேர்க்கப்‌ 
படாத எந்த விஷயத்தைக்‌ குறித்தும்‌ மத்திய பார்லி 
மெண்டு சட்டங்கள்‌ செய்யும்‌ விசேஷ அதிகாரம்‌ பெற்‌ 
றது என்று வற்புறுத்துகிறது. அரசியல்‌ அமைப்புச்‌ 
சம்பந்தமான மொழியில்‌ இராஜ்யங்களுக்கு ஒப்படைக்‌ 
கப்படாத விஷயங்கள்‌ (அரசியல்‌ அமைப்பில்‌ அவ்வாறு 
கூறாமற்‌ போனாலும்‌) மத்திய அரசாங்கப்‌ பொறுப்பைச்‌ 
சார்ந்தவை ; அவைகளைக்‌ குறித்துச்‌ சட்டங்கள்‌ இயற்‌ 
அம்‌ அதிகாரம்‌ அந்த அரசாங்கத்தினிடமே உள்ளது. 
ஆனால்‌ அமெரிக்க ஐக்கியநாடுகளின்‌ அரசியல்‌ அமைப்பு 
அப்படிப்பட்டதல்ல. மத்திய அரசாங்க விஜயம்‌ இது, 
இராஜ்ய அரசாங்க விஷயம்‌ இது என்று தெளிவாகக்‌ 
கூறப்படாத விஷயங்கள்‌ எல்லாம்‌ இராஜ்யங்களின்‌ 
அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 


இவைகளிலிருந்து நாம்‌ ஒரு முக்கியமான விஷயம்‌ 
உணரலாம்‌. அரசியல்‌ அமைப்பு மூலம்‌ இந்தியாவில்‌ 
கிறுவப்பட்ட அரசாங்கம்‌ : அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌, 
சுவிட்ஸர்லாந்து, கன்னடா, ஆஸ்திரேலியா போன்ற 
பெடரேஷன்‌ (மிக்க சுயேச்சையும்‌ அதிகாரமும்‌ பெற்ற 
இராஜயங்களின்‌ கூட்டுத்‌ தொகுதி) அல்ல. மத்திய 
அரசாங்கம்‌, இராஜ்ய அரசாங்கங்களைவிடப்‌ பரந்த அதி 
கார எல்லையும்‌ மிக்க அதிகாரமும்‌ பெற்றுள்ளது. அது 
னால்‌ நமது அரசியல்‌ அமைப்பு “பெடரேஷன்‌” என்று 
அழைக்கப்படாமல்‌ யூனியன்‌ (வலிய மத்திய அரசாங்‌ 
கத்தைக்‌ கொண்ட இராஜயங்களின்‌ சேர்ப்பு) என 
வழங்கப்படுகிறது. 


மத்திய-இராஜ்ய அரசாங்க நிர்வாகத்‌ 


தொடர்புகள்‌ 


அரசியலமைப்பு, சட்டங்கள்‌, சட்டங்கள்‌ செய்தல்‌ 
ஆகியவற்றில்‌ மத்திய அரசாங்கத்திற்கும்‌, இரா ஜ்யங்‌ 
களுக்கும்‌ அவ்வவற்றின்‌ வேலைகளை வரையறுத்திருககி 
றது. அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌, அதுபோலவே 
நிர்வாகத்திலும்‌ அவ்வகையான பிரிவினையைச்‌ செயது 
ருக்கிறது. தான்‌ சட்டம்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ பெற்ற 
எல்லா விஷயங்களிலும்‌ மத்திய அரசாங்கம்‌ நிரவாக 
அதிகாரம்‌ பெற்றுள்ளது (ஷரத்து 73). அம்மாதிரி 
ஒவ்வொரு இராஜ்ய சட்டசபையும்தான்‌ சட்டம்‌ இயற்ற 
வல்ல எல்லா விஷயங்களிலும்‌ அந்த இராஜ்ய அரசாங்‌ 
கம்‌ நிர்வாக அதிகாரம்‌ பெற்றது என 162 ஆம்‌ ஒரத்து 
நிலைநிறுத்தும்‌. அப்படியே அரசியல்‌ அமைப்பில்‌ 311 
லெடியூலில்‌ மூன்று வகையான விஷயங்கள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 


1. மத்திய அரசாங்கத்தின்‌ விஷயங்கள்‌. இவ்‌ 
விஷயங்களைக்‌ குறித்த நிர்வாக அதிகாரம்‌ மத்திய அர 
சாங்கத்தைச்‌ சார்ந்தது. 


2. இராஜ்ய அரசாங்கத்தின்‌ விஷயங்கள்‌. இவை 
களைப்‌ பற்றிய நிர்வாக அதிகாரம்‌ இராஜ்ய அரசாங்கப்‌ 
களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 


3. மத்திய-இராஜ்ய அரசாங்கங்களுக்குப்‌ பொது 
வான விஷயங்கள்‌. மத்திய அரசாங்கமும்‌ இராஜ்ய 
அரசாங்கமும்‌ சேர்ந்து இவ்விதமான கூட்டு அதிகாரத்‌ 
தைச்‌ செலுத்துவதனால்‌ குழப்பமும்‌, மோதலும்‌ முட்டுக்‌ 
கட்டையும்‌ ஏற்படலாம்‌ அல்லவா? இத்தகைய நிலை 


அ ரகியல்‌ அறிவு 67 


யைத்‌ தடுக்க, அரசியல்‌ அமைப்பின்‌ 256 ஷரத்து வழி 
வகுக்கிறது: பார்லிமெண்டு செய்த சட்டங்களுக்கும்‌ 
அந்தந்த இராஜ்யத்தில்‌ அமுலில்‌ உள்ள சட்டங்களுக்‌ 
கும்‌ ஒத்து முறையில்‌ ஒவ்வொரு இராஜ்ய அரசாங்க 
மும்‌ தனது நிர்வாக அதிகாரத்தைச்‌ செலுத்தவேண்‌ 
டும்‌; மேலும்‌ மத்திய அரசாங்கம்‌ இராஜ்ய அரசாங்க 
களுக்குத்‌ தேவையென்க கருதும்‌ காலங்களில்‌ 
கோட்பாடு முறைகளைக்காட்டுவதும்‌ மத்திய அரசாங்கத்‌ 
தின்‌ நிர்வாக அதிகாரத்தின்‌ உட்பட்டது என 2௦6- 
ஆவது ஷரத்து கூறுகிறது. மேலும்‌ இந்த ஷரத்து, 
மத்திய அரசாங்கத்தின்‌ நிர்வாக அதிகாரத்தைத்‌, 
தடுத்து மாற்றாமல்‌ இருககும்‌ வகையிலேயே, இராஜ்ய 
அரசாங்கங்கள்‌ தங்கள்‌ நிர்வாக அதிகாரத்தைச்‌ 
செலுத்தவேண்டும்‌ எனவும்‌ வழி வகுக்கிறது. இந்த 
ஷரத்து பொதுப்படையானது; குழப்பமும்‌, மோத 
லும்‌ மூட்டுக்கட்டையும்‌ ஏற்படக்கூடிய விஷயங்களை 
மாத்திரம்‌ பற்றியவை அலல. 


பார்லிமெண்டு செய்து சட்டங்களை எல்லாம்‌ 
இராஜ்ய அரசாங்கங்கள்‌ நிலைகிறுத்தவேண்டும்‌. மேலும்‌: 
இராஜ்ய அரசாங்கங்கள்‌ மத்திய அரசாங்கத்தோடு: 
ஒத்துழைத்து அரசியல்‌ அமைப்பில்‌ அளித்துள்ள 
அதன நிர்வாக அதிகாரததை அந்தந்த இராஜ்யத்தில்‌ 
செலுத்துவதில்‌ உதவி புரியவேண்டும்‌. 


ஒவவொரு இராஜ்ய அரசாங்கமும்‌ தனது பொதுச்‌ 
சட்டங்கள்‌, பத்திரங்கள்‌, நீதிமன்றங்களில்‌ நடக்கும்‌ 
வழக்கு முறைகள்‌ ஆகியவைகளுக்கு எவ்வளவு கம்பிக்‌ 
கையும்‌ மதிப்பும்‌ அளிக்குமோ அவ்வளவு நம்பிக்கையும்‌. 
மதிப்பும்‌ மத்திய அரசாங்கச்‌ சட்டங்கள்‌, பத்திரங்கள்‌, 
நீதிமுறைகள்‌ ஆகியவைகளுக்கும்‌ தனது பிரதேசத்தில்‌ 
அளிக்கவேண்டும்‌ என 261 ஷரத்து கூறுகிறது. 


5. அசகியல்‌ அறிவு 


பல இராஜ்யங்கள்‌ மூலம்‌ ஆறுகள்‌ செல்லலாம்‌; 
அதனால்‌ அந்த ஆறுகளின்‌ ஜலத்தைக்‌ குறித்தும்‌, 
படுகைகளைக்‌ குறித்தும்‌ சச்சரவுகள்‌ ஏற்படலாம்‌ 
அல்லவா? அவைகளை நியாயம்‌ தீர்த்துக்‌ கூறுவதற்கு 
அரசியலமைப்பில்‌ வழி கூறப்பட்டிருககிறது. மேலும்‌ 
ராஷ்டிரபதி பல இராஜயங்கள பிரதிநிதிகள்‌ அடங்கய 
குழு ஒன்றை அமைக்கலாம்‌; அக்குழு இராஜ்யங்களுக்‌ 
குள்‌ ஏற்படும்‌ சச்சரவுகளை விசாரண செயது யோசனை 
கூற வேண்டும்‌. மேலும்‌ இக்குழு சில அல்லது 
எல்லா அரசாங்கங்களோடும்‌ மத்திய அரசாங்கம்‌ 
கொண்டுள்ள தொடர்புகள்‌ பற்றிய விஷயங்களை 
ஆராய்ந்து கோட்பாடுகளையும்‌ செயல்களையும்‌ அரசாங்‌ 
கங்களிடையே ஒற்றுமைப்‌ படுத்தச்‌ சிபாரிசு செய்ய 
மீவண்டும்‌. 


இராஜ்ய அரசாங்கங்களை விலக்கும்‌ அதிகாரம்‌ 


சாதாரண காலங்களில்‌ மேற்கூறியவைகளே மத்‌ 
திய அரசாங்கத்திற்கும்‌, இராஜ்ய அரசாஙகங்களுக்கும்‌ 
இடையே உள்ள சட்டபூர்வமான தொடர்புகள்‌. ஆனால்‌ 
அசாதாரணமான சிக்கல்களும்‌, ஆபத்துக்களும்‌ ஏற்ப 
டுங்‌ காலங்களில்‌ இராஜ்ய அரசாங்கங்களமீது செலுத்‌ 
தக்‌ கூடிய விசேஷ அதிகாரத்தை மத்திய அரசாங்கம்‌ 
கொண்டுள்ளது. சண்டையினாலோ, பிறநாட்டுப்‌ போரி 
னாலோ, உள்நாட்டுக்‌ கலகத்தினாலோ, இந்தியாவின்‌ 
முழுமைக்கும்‌, அல்லது ஒரு பகுதிக்கு ஆபத்து வரக்‌ 
கூடிய கஷ்ட நிலை ஏ.ற்பட்டிருக்கிறதென ராஷ்டிரபதி 
உணர்ந்தால்‌ 352 ஒரத்தின்படி. அவர்‌ அதை ஒரு பிர 
கடனம்‌ மூலம்‌ மக்களுக்குத்‌ தெரிவிக்கலாம்‌. இது 
இரண்டு மாதம்வரை அமுலில்‌ இருககும்‌; இக்காலத்‌ 
தைப்‌ பார்லிமெண்டு நீடிக்கச்‌ செய்யமுடியும்‌. இத்த 
கைய ஆபத்துக்‌ காலங்களில்‌ எந்த இராஜ்யத்தின்‌ நிர்‌ 
- வாக அதிகாரத்தையும்‌ (நிதி உள்பட) நிறுத்தி அவவது 
-. காரத்தை ராஷ்டிரபதி மேற்கொண்டு மத்திய அரசாங்க 


அரசியல்‌ அறிவு 69 


மந்திரிகள்‌ மூலம்‌ செலுத்தலாம்‌. அவ்விதமே சட்டம்‌ 
செய்யும்‌ அதிகாரத்தையும்‌ மத்திய அரசாங்கம்‌ மேற்‌ 
கொள்ளும்‌. 


சில சமயங்களில்‌ அரசியலமைப்பின்கீழ்‌ ஏதாவது 
ஒரு இராஜ்ய அரசாங்கம்‌ நடைபெற முடியாமல்‌ போக 
லாம்‌. அப்போது அரசியல்‌ அமைப்பு ஏற்படுத்திய 
முறைப்படி ஆளக்‌ கூடிய இயக்கம்‌ தவறிவிடும்‌. அக்‌ 
காலங்களிலும்‌ 956 ஒரத்துப்படி ராஷ்டிரபதி அந்த 
இராஜ்ய ஆட்சிப்‌ பொறுப்பை மேற்கொள்ளுவார்‌. அந்த 
இராஜ்ய உயர்‌ நீதி மன்றத்தின்‌ அதிகாரத்தை மட்டுமே 
ராஷ்டிரபதி நீக்க இயலாது, ஆனால்‌ அத்தகைய ஆபத்‌ 
துக்‌ காலங்களில்‌ அரசியலமைப்பில்‌ உத்தரவாதத்துடன்‌ 
அளிக்கப்பட்ட உரிமைகளைத்‌ தற்காலிகமாக ராஷ்டிரபதி 
ஒதுக்கிவைக்கலாம்‌. 


மத்திய பப்ளிக்‌ சர்விஸ்‌ கமிஷன்‌ 


இராஜ்யங்களில்‌ உள்ள சர்வீஸ்‌ கமிஷனைப்‌ 
போன்றே மத்திய அரசாங்கத்திற்கும்‌ ஒரு சர்வீஸ்‌ 
கமிஷன்‌ உண்டு. அதன்‌ அமைப்பு, அதிகாரம்‌, கடமை 
கள்‌ எல்லாம்‌ இராஜ்யக்‌ கமிஷனை ஒத்தவை. மத்திய 
அரசாங்க உத்தியோகங்கள்‌, அகில இந்திய உத்தியோ 
கங்களடங்கிய வருமானவரி இலாகா, தீர்வை இலாகா, 
இந்தியக்‌ கணக்கர்‌ - பரிசோதகர்‌ இலாகா, பழைய 
தேசீய சிவில்‌ சேவா வர்க்கம்‌ போன்ற இந்திய நிர்வாக 
சேவா வர்க்கம்‌, [ இதிலிருந்தே மத்திய அரசாங்கத்திற்கு 
மட்டுமல்லாமல்‌ ராஜ்ய அரசாங்கங்களுக்கும்‌ உயர்ந்த 
நிர்வாக உத்தியோகஸ்தர்கள்‌ தேர்க்தெடுக்கப்படுவார்‌ 
கள்‌.] இந்தியப்‌ போலீஸ்‌ சேவா வர்க்கம்‌ [ இதிலிருந்தே 
மத்திய அரசாங்கத்திற்கு மட்டுமல்லாமல்‌ ராஜய 
அரசாங்கங்களுக்கும்‌ உயர்ந்த போலீஸ்‌ உத்தியோகஸ்‌ 
தர்கள்‌ தேர்தெடுக்கப்படுவார்கள்‌ / ஆகியவற்றிற்கு, 
உத்தியோகஸ்தர்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ கமிஷனின்‌ 
கடமையாக அமையும்‌. இவற்றோடு அவவுத்தியோகஸ்‌ 
தர்களின்‌ ஒழுங்குமுறையும்‌ இக்கமிஷனின்‌ அதிகாரத்‌ 
துத்‌ குட்பட்டது. 


அரசியலமைப்பைத்‌ திருத்தி 
அமைக்கும்‌ முறை 


எவ்வளவு ஆழ்ந்த யோசனையோடும்‌ அறிவோடும்‌ 
அமைக்கப்படினும்‌ ஒரு அரசியலமைப்பு குற்றமற்றது 
எனக்‌ கொள்ள முடியாது. வளர்ந்து வருகின்ற நாட 
டிற்கும்‌, முன்னேறிச்‌ செல்லும்‌ அதன்‌. மக்களுக்கும்‌ 
ஏற்படக்‌ கூடிய சூழ்நிலையை முன்கூட்டியே கண்டறிந்து 
தக்கவாறு அரசியலமைப்பில்‌ வகை செய்து வைத்தல்‌ 
அரிதாகும்‌. எனவே ஒவ்வொரு அரசியலமைப்பிலும்‌ 
அதை மாற்றி அமைக்க வழி வகுத்து இருக்கிறது. அர 
சியலமைப்பு நாட்டின்‌ அடிப்படையான சட்டம்‌. அது 
மக்களின்‌ உரிமைகள்‌ இவை எனக்‌ காட்டி அவைகளை 
உத்திரவாதத்துடன்‌ அளிக்கிறது; அது முக்கியமான 
சுதந்திர அரசாங்கம்‌ அமைப்பதையும்‌, அநத அரசாங்‌ 
கத்தின்‌ கடமைகளையும்‌ செயல்களையும்‌ கூறுகின்‌ றது. 
மேலும்‌ மக்களுக்கும்‌ அரசரங்கத்திற்கும்‌ உள்ள தொடர்‌ 
பையும்‌ விளக்குகிறது. எனவே எளிதாகவோ, விரை 
வாகவோ திருத்தங்கள்‌ செய்யமுடியாத வகையில்‌ அரசி 
யல்‌ அமைப்பு அமைந்திருக்கிறது. அப்போதுதான்‌ 
செய்யும்‌ திருத்தங்கள்‌ மக்களின்‌ ஆழ்ந்த யோசனையின்‌ 
பயனாக அமையும்‌. இல்லையேல்‌ சமுதாயத்தில்‌ உள்ள 
சக்தி வாய்ந்த ஒரு பகுதி அல்லது ஒரு கட்சியினரின்‌ 
தற்காலிக உணர்ச்சி மேலீட்டாலும்‌, எரிச்சலாலும்‌ செய்‌ 
தனவாக அத்திருத்தங்கள்‌ ஆகிவிடும்‌. 


இவ்வகையில்‌ அமெரிக்காவின்‌ அரசியலமைப்பில்‌ 
எப்பகுதியிலாவது திருத்தங்கள்‌ செய்ய வேண்டுமா 
னால்‌ நீண்டகாலம்‌ சிக்கலான பல ஆலோசனைகளைச்‌ 
செய்து அதனால்‌ ஏற்படும்‌ முடிவைக்‌ கொண்டே செய்ய 
லாம்‌. பெடரல்‌ சட்டசபையாகிய- காங்கிரஸ்‌ மன்றத்‌ 


72 அரசியல்‌ அறிவு 


தின்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கு அங்கத்தினராவது 
குறித்த திருத்தத்தைப்‌ பிரேரேபிகக முன்வரவேண்டும்‌; 
அல்லது அங்குள்ள மூன்‌ றில்‌ இரண்டு பங்கு இராஜயங்‌ 
களால்‌ திருத்தம்‌ செய்ய நியமிக்கப்பட்ட கமிட்டியும்‌, 
நான்கில்‌ மூன்று பங்கு இராஜ்யங்களும்‌ திருத்தத்தை 
ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 


சுவிட்ஸர்லாந்தில்‌ அரசியலமைப்புத்‌ திருத்தங்களை, 
அத்திருத்தங்களைக்‌ குறித்து மக்களின்‌ இஷடத்தை 
அவர்கள்‌ வாக்கின்‌ மூலம்‌ அறிந்தபிறகே செய்யலாம்‌. . 


இந்தியாவில்‌ அசியலமைப்பில்‌ திருத்தங்கள்‌ செய 
வது எளிது என்றே கூறவேண்டும்‌. அரசியலமைப்பின 
368-வது ஷரத்தின்படி மத்திய சபைச்‌ சட்டங்கள்‌ ஒன்‌ 
றில்‌ திருத்தத்திற்காக ஒரு மசோதாவைக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. மொத்த அங்கத்தினர்களில்‌ பெரும்பான்மை 
' யோராலும்‌, கூட்டத்திற்கு வந்து வாக்களிப்பவர்களில்‌ 
மூன்றில்‌ இரண்டு பங்குக்குக்‌ குறையாத அங்கத்தினர்‌ 
களாலும்‌ திருத்த மசோதா நிறைவேற்றப்படவேண்டும்‌. 
மேலும்‌ ராஷ்டிரப தியின்‌ சம்மதம்‌ பெற்ற பிறகே மசோ 
தாவில்‌ கொண்டுவரப்பட்ட திருத்தம்‌ அரசியலமைப்பில்‌ 
அமுலுக்குவரும்‌. பின்வரும்‌ விஷயங்களைப்‌ பற்றிய 
திருத்தங்கள்‌ (முதல்‌ ஷெடியூலில்‌ முதலிரு பாகங்களில்‌ 
கண்ட) பெரிய இராஜ்யங்களில்‌ உள்ள சட்டசபைகளுள்‌ 
பாதிக்கு மேலானவை அத்திருத்தத்தை ஒப்புககொண் 
டதை நிறைவேற்றிய பிரேரணை மூலம்‌ ராஷ்டிரபதி 
சம்மதம்‌ பெற, அனுப்புமுன்‌ தெரிவிக்கவேண்டும்‌. 


ராஷ்டிரபதி தேர்தல்‌, தேர்தல்‌ முறையைக்‌ குறிக 
கும்‌ அரசியலமைப்பின்‌ 54, 55-வது வாத்துக்கள்‌; 
மத்திய இராஜ்ய அரசாங்கங்களின்‌ நிர்வாக அதிகார 
எல்லையைப்‌ பற்றிய முறையே 73, 162-வது ஒரத்துக 
கள்‌; மூன்றாவது வகையைச்‌ சார்ந்த சிறிய இராஜ்யங 
களின்‌ உயர்நீதி மன்றங்கள்‌ குறித்த 241-வது ஷரத்து, 


அரசியல்‌ அறிவு. 74. 


உச்சநீதி மன்றத்தைக்‌ குறித்த ஷரத்து; மத்திய அர 
சாங்கத்திற்கும்‌ இராஜ்ய அரசாங்கத்திற்கும்‌ உள்ள 
சட்டசம்பந்தமான தொடர்பு பற்றிய ஷரத்து; மத்திய 
இராஜ்ய அரசாங்கங்களுககும்‌ தனித்தனி ஏற்படுத்திய 
நிர்வாக விஷயப்பட்டியல்களைக்‌ கூறும்‌ ஜரத்து; மததிய 
சட்டசபைக்கு, இராஜ்ய சட்டசபையின்‌ பிரதிநிதியைகத. 
தேர்ந்து எடுப்பது பற்றிய ஷரத்து; அரசியலமைப்‌' 
புக்கே திருத்தம்‌ அமைப்பதைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ ஷரத்து 
ஆகியவற்றிற்குத்‌ திருத்தம்‌ அமைக்க மேற்கண்ட. 
நிபந்தனைகள்‌ அவசியம்‌. 


அடிப்படையான உரிமைகளைக்‌ கொண்ட முக்கிய 
மான ஷரத்துக்களுக்குத்‌ திருத்தம்‌ அமைப்பது அவ்‌ 
வளவு கடுமையான நிபந்தனைக்‌ குட்பட்டதல்ல என 
பதைக்‌ கவனிக்கலாம்‌. 


அரசியலமைப்பிற்குத்‌ திருத்தம்‌ செய்வது: 
இவ்வளவு எளிதாக இருப்பதனால்‌, புதிய அரசிய 
லமைப்பு அமுலுக்கு வந்த 1950-ஆம்‌ ஆண்டு ஜனவரி! 
மாதம்‌ 26-ம்‌ தேதியிலிருந்து சென்ற 7 ஆண்டுகளில்‌: 
4 திருத்தங்கள்‌ செய்யப்பட்டிருகனெ றன ப்ட்‌ 
வியக்கத்‌ தகுந்ததல்ல. 


1951-ஆம்‌.வருஷத்தில்‌ 15-வது வரத்துக்கு முதல்‌: 
திருத்தம்‌ செய்யப்பட்டது. 


சென்னை அரசாங்கம்‌-சண்பகம்‌-துரைராஜன்‌ ஆசு! 
யவர்களின்‌ வழக்கில்‌ உச்சநீதி மன்றம்‌ கொடுத்த தீர்ப்‌ 
பின்‌ பயனாகக்‌ கல்வி, சமூகம்‌ ஆகியவற்றில்‌ பிற்பட்ட 
மக்களுக்கு (ஷெடியூல்‌ இனத்தினர்‌. தீண்டப்படாதார்‌ 
எனப்பட்டவர்‌, ஷெடியூஃ குடிமக்கள்‌, புராதனக குடி 
மக்கள்‌) அவர்கள்‌ முன்னேற்றமடையதி தக்க வசதி: 
கள்‌ செய்ய இராஜ்ய வ்ந்து ட்‌ அதிகாரம்‌: 
அளிக்கப்பட்டது. 


74 அரசியல்‌ அறிவு 


அவவருஷத்துத்‌ திருத்தமும்‌ எஸ்டேட்டுகளையும்‌ 
அல உரிமைகளையும்‌ எடுத்துக்கொள்ள உதவும்‌ 31-வது 
ஓரத்திலே 31 ௮, 31 அ: என்ற இரு உட்பிரிவு 
களைச்‌ சேர்த்திருக்கிறது. இவற்றின்படி எஸ்டேட்டுகளை 
அரசாங்கம்‌ எடுத்துக்கொள்ளச்‌ சட்டம்‌ செய்யும்போது, 
அரசியலமைப்பில்‌ உத்திரவாதத்துடன்‌ அளிக்கப்பட்ட 
உரிமைகளுக்கு முரண்பாடுடையது என்பதனால்‌ அச்சட்‌ 
டம்‌ சகதியற்றதாயும்‌ மாறானதாயும்‌ அகாமலிருக்க 
இத்திருத்தம்‌ உதவுகிறது. 


1952-ஆம்‌ ஆண்டில்‌ இரண்டாவது திருத்தம்‌ 
செய்யப்பட்டது. முன்‌ 7,50,000 மக்களுக்குக்‌ குறைக்‌ 
தது ஒரு பிரதிநிதி இருக்கவேண்டும்‌ என்று இருந்தது. 
அதை மாறறி 5,00,000 மக்களுக்கு, அதிகபட்சம்‌ 
ஒரு பிரதிநிதிககுமேல்‌ இருக்கக்கூடாது எனத்‌ திருத்தப்‌ 


பட்டது. 


1954-ஆம்‌ ஆண்டில்‌ மூன்றாம்‌ திருத்தம்‌ செய்யப்‌ 
பட்டது. அதன்படி தேசியப்‌ பொருளாதாரத்தை 
முன்னிட்டு அதற்குத்தேவை எனக்கருதுகிற காலம்‌ 
வரையிலும்‌ மத்திய அரசாங்கத்துக்குச்‌ சில பொருள்‌ 
களின்மீது சகலவித உரிமையும்‌ அளிக்கப்பட்டது; 


1955-ஆம்‌ ஆண்டில்‌ 32-வது உரத்தைக்‌ குறித்த 
நான்காம்‌ திருத்தம்‌ நிறைவேறிற்று. அது பொது 
நன்மைக்காக எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட சொத்தின்‌ 
சொந்தக்காரர்களுக்கு அளிக்க வேண்டிய நஷ்ட ஈட்டை 
அரசாங்கத்தின்‌ இஷ்டத்திற்கே விட அனுமதிக்கிறது. 
இத்திருத்தததினால்‌ பொது நலத்திற்காக எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்ட சொத்தின்‌ சொந்தக்காரர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ நஷ்ட ஈடு போதுமானதா என்‌ இ 
பார்க்கும்‌ அதிகாரம்‌ நீதிமன்றங்களுக்கு இனி கிடை 
யாது, இப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பது பார்லிமெண்டும்‌ 
இராஜ்ய சட்டசபைகளுமேயன்‌ றி நீதிமன்‌ றங்கள்‌ அல்ல. 


அரசியல்‌ அறிவு 75 


மேலும்‌ 1955-ஆம்‌ ஆண்டில்‌ மற்றொரு திருத்தம்‌ 
அமுலுக்கு வந்தது, இது 305-ம்‌ ஒரத்தில்‌ உள்ள 
வார்த்தைகளை மாற்றி அமைத்திருக்கிறது. இதன்‌ 
மூலம்‌ இராஜ்ய அரசாங்கங்களுக்குத்‌ தாங்கள்‌ மேற்‌ 
கொண்டு நடத்த விரும்பும்‌ எந்த வியாபாரத்திலும்‌ 
எந்தத்‌ தொழிலிலும்‌ தனி உரிமையை இத திருத்தம்‌ 
அளிக்கிறது. 


உத்தரப்பிரதேச இராஜ்ய ஸார்‌ -— அகமது 
ஆகியவர்களின்‌ வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ அளித்த 
தீர்ப்பின்‌ பயனாக இத்திருத்தம்‌ கொண்டுவரப்பட்டது, 
அத்தீர்ப்பில்‌ பழைய ஒரத்துப்படி எந்தத்‌ தொழிலிலும்‌ 
வியாபாரத்திலும்‌ அரசாங்கம்‌ தனி உரிமை பெறலா 
காது என்றும்‌, அப்படிப்‌ பெறுவதால்‌ அரசியலமைப 
பில்‌ உத்தரவாதத்துடன்‌ மக்களுக்குத்தரப்பட்டுள்ள 
வியாபார வர்த்தக உரிமைகள்‌ பாதிக்கப்படுகின்றன 
என்றும்‌ நிலை நாட்டப்பட்டது. ஆனால்‌ இத்திருத்தத 
தினால்‌ அரசாங்கத்துக்கு கக கூனி உரிமை 
அளிக்கப்படுகிறது. 


இராஜ்ய நிர்வாகத்தின்‌ நெறிமுறைக்‌ 
கோட்பாடுகளை வகுத்தல்‌ 


இந்திய அரசியலமைப்பில்‌ உறுதியளிக்கும்‌ அடிப்‌: 
படையான உரிமைகளைக்‌ குறிப்பிட்டபின்‌ ராஜ்யங்கள்‌ 
நிர்வாகத்தில்‌ மேற்கொள்ளவேண்டிய நெறிமுறைகளைக்‌ 
காட்டும்‌ அத்தியாயம்‌ ஒன்று அதற்கடுத்தாற்போனறு 
உள்ளது. இவைகளை அரசியலமைப்பில்‌ சேர்த்திருககக்‌ 
கூடாது. அரசியலமைப்பு. என்பது ஒரு நீதிப்பத்திரம்‌. 
நீதிமன்‌ றங்களில்‌ அதன்‌ ஒரத்துக்களை நிலை நாட்டலாம்‌. 
ஆனால்‌ அரசியல்‌. அமைப்பு, காட்டும்‌ நெறிமுறைகளை 
எந்த நீதிமன்‌ றங்களிலும்‌ நிலைநாட்ட இயலாது. ராஜ்ய 
நிர்வாகத்தின்‌ நெறிமுறைக்‌ கோட்பாடுகளைக்‌ குறிப்பிட 
ஆரம்பிக்கும்போதே 37-வது ஷரத்து **இப்பாகததில்‌ 
அடங/க உள்ள ஷரத்துக்கள்‌ எந்த நீதி மன்றத்தாலும்‌ 
நிறைவேற்றத்தக்கனவல்ல'' எனக்‌ கூறுகிறது. மேலும்‌ 
அதில்‌ “எனினும்‌ இதில்‌ குறிக்கப்பட்ட கோட்பாடுகள்‌ 
நாட்டின்‌ ஆட்சி முறைக்கு அடிப்படையானவையாகும்‌. 
சட்டங்கள்‌ செய்கையில்‌ இக்கோட்பாடுகளைப்‌ பிரயோ 
கத்தல்‌ ராஜ்யத்தின்‌ கடமையாகும்‌”, என்று கூறப்‌ 
பட்டிருக்கிறது. மதுவிலக்கு, பஞ்சாயத்து, கல்வி 
வளர்ச்சி, தொழிலாளர்களுக்கு வாழப்போதுமான கூலி, 
புராதன ஞாபகச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாத்தல்‌, குடிக்‌ 
ளுக்கு ஒரே விதமான சிவில்‌ சட்டங்கள்‌ செய்தல்‌ முத 
லான எல்லா மக்களுக்கும்‌ சம்பந்தமுள்ள விஷயங்களைக்‌ 
குறித்து நிர்வாக நெறிமுறைக்‌ கோட்பாடுகளை அரசிய 
லமைபபு காட்டுகிறது. 


அரசியலமைப்பும்‌ 
மக்களது கடமைகளும்‌ 


அரசியலமைப்பில்‌ மக்களது கடமைகள்‌ சேர்க்கப்‌ 
படாவிட்டாலும்‌ அவை மக்களால்‌ ஆழ்ந்து கவனிக 
கப்படவேண்டியவையாகும்‌. கடமைகளும்‌ கடமைகளின்‌ 
படி ஒழுகுதலுமே அரசியலமைப்பில்‌ அமைத்துள்ள 
உரிமைகளையும்‌ செளகர்யங்களையும்‌ காப்பாற்றும்‌ உற்ற 
அரண்களாக அமையும்‌, மக்கள்‌ கடமைகளைப்‌ பயன்‌ 
குரும்‌ வகையில்‌ பூர்த்தி செய்வதனாலேயே அரசாங்கத்‌ 
இற்கு உயிரும்‌ செயலும்‌ ஏற்படுகின்றன. ஒரு குடும்‌ 
பத்தின்‌ அங்கததினராகிய தாயோ, தந்தையோ அக 
குமெ்பத்திற்காக உழைத்து, குழந்தைகளின்‌ உணவுக்‌ 
கும்‌, வளர்ப்புக்கும்‌ வழி தேடுவதனால்தான்‌ ஒழுக்கமும்‌ 
சிறந்த வாழ்வும்‌ பெற்ற பிரஜைகளாக அக்குழந்தைகள்‌. 
அவார்கள்‌. 


அரசாங்கத்திற்கும்‌, அதன சட்டங்களுக்கும்‌ அம்‌ 
மக்கள்‌ காட்டும்‌ கீழ்ப்படிதலும்‌, நாட்டுப்‌ பற்றுமே நாட 
ஒன்‌ உயிர்நாடியை வலுப்படுத்துகின்றன. ஒரு நாட்டு 
மக்களின்‌ கடமைகளிலெல்லாம்‌ தலை சிறந்தது அவர்கள்‌ 
அந்நாட்டு அரசியலமைப்பை நிலை நாட்டுதலேயாகும்‌. 
அரசாங்கத்தின்‌ வாழ்விற்கு--சுதந்துர அரசாங்கத்தின்‌ 
சுதநதிரமககளின்‌ சுதந்திர வாழ்விற்கு--௮து பக்க 
பலம்‌ பெற்ற அடிப்படையலலவா ?. இந்தியாவின்‌ 
அரசியலமைப்பு, நீதிமன்றங்களின்‌ பாதுகாவலில்‌ 
அமைக்கப்‌ பெற்றிருக்கிறது என்பது உண்மையே. 
அரசியல்‌ அமைப்புச்சட்டத்தின்‌ தத்துவங்களை அநீ 
குந்தச்‌ சட்டசபைகளைச்சார்ந்து அரசாங்கங்கள்‌ ஒழுங 
காக மேற்கொண்டு நடக்கின்‌ றனவா என்று நாட்டின்‌ 
சட்டசபைகள்‌, மக்களின்‌ பிரதிநிதிகள்‌ அடங்கிய சபை 


78 அரசியல்‌ அறிவு 


கள்‌ என்ற முறையில்‌ கண்காணிக்கும்‌ என்று எதிர்‌ 
பார்ப்பது உண்மையே. ஆனால்‌ அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டத்தின்கீழ்‌ ஏதேனும்‌ தவறு ஏற்படும்போது அதனால்‌ 
பாதிக்கப்பட்டவர்களோ அதில்‌ கருத்துடையவர்களேோ 
நீதிமன்‌ றங்களின்‌ முன்‌ அத்தவற்றைக்கொண்டு வந்தால்‌ 
தான்‌ நடவடிக்கை எடுத்துக்கொள்ள முடியும்‌. அச்‌. 
சட்டத்தின்‌ கழ்‌ மிகப்பெரிய தவறு ஏற்பட்டும்‌ அதில்‌ 
ஒருவரும்‌ கருத்துச்‌ செலுத்தி நீதிமன்றங்களின்‌ முன்‌ 
கொண்டு வந்து நியாயம்‌ நாடாவிட்டால்‌ அத்தகைய 
குற்றங்களை நீதிமன்றங்கள்‌ கவனிக்கமாட்டா. 


சட்ட சபைகளில்‌ உள்ள நம்‌ பிரதிநிதிகள்‌ இவ்‌ 
விஷயமாகத்‌ தங்கள்‌ கடமைகளில்‌ கவனக்குறைவாகவும்‌, 
அலட்சியமாகவும்‌ இருக்கக்கூடும்‌. அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டம்‌ நீதுமன்றஙகளின்‌ மேற்பார்வை, சட்டசபை 
களின்‌ கடமை அகியவற்றின்‌ பாதுகாப்பில்‌ அமைந்து 
இருக்கின்றது. ஆயினும்‌ அவற்றையும்‌ மீறி ஏற்படும்‌ 
குறைபாடுகளை ' நீக்கி, சட்டம்‌, சட்டத்தின்‌ தத்துவம்‌ 
- அகியவற்றை நிலைநகிறுத்துவதிலே மக்கள்‌ காட்டும்‌ 
ஊக்கமே அ௮சசட்டத்திற்குச்‌ சிறந்த உதவியாக நிற்கும்‌. 
பிரஜையின்‌ விழிப்புத்தன்மையே அரசியலமைப்பின்‌ 
உண்மையான அரண்‌. *ஈுதந்திரத்தைக்காப்பாற்று 
வதற்குச்‌ செய்யவேண்டிய தியாகம்‌ எக்காலமும்‌ விழிப்‌ 
புடனிருத்தலே:” என நெடுங்காலத்திற்கு முன்னர்‌ 
அறிஞர்‌ ஒருவர்‌ கூறினார்‌. இத்தகைய இடையறா 
விழிப்புணர்ச்சியைப்‌ பிரஜைகளே . மேற்கொள்ள 
வேண்டும்‌. . தனிப்பட்ட மனிதர்‌, நகராண்மைக்கழகம்‌, 
அக்கழகக்‌ கமிஷனர்‌, மாவட்டக்குழு, ஒரு இராஜ்ய 
அரசாங்கம்‌--அ௮தன்‌ உத்தியோகஸ்தர்கள்‌, மத்திய 
அரசாங்கம்‌ -- அதன்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ ஆகிய 
எந்த இடத்திலே யிருந்தேனும்‌ அரசியலமைப்பினால்‌ 
பிரஜைகளுக்கு உத்துரவாதத்துடன்‌ தரப்பட்ட உரிமை 
களுக்கு ஒரு சிறிது பாதகம்‌ ஏற்பட்டாலும்‌, ஒவ்வொரு, 
பிரஜையும்‌ தனிப்பட்ட முறையிலோ, மக்கள்‌ கழகங்கள்‌ 


அரசியல்‌ அறிவு 7Z 


மூலமாகவோ, சமூக சுதந்திர சங்கங்கள்‌ மூலமாகவோ, 
வெகு விழிப்புடன்‌ அரசியலமைப்பைக்காககவேண்‌ டும்‌. 


பத்திரிகைகளுக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதியும்‌, எதிர்ப்‌ 
புப்‌ பொதுக்‌ கூட்டங்கள்‌ கூட்டியும்‌, மற்ற நடவடிக்கை 
கள்‌ மூலமாகவும்‌ தனித்த முறையிலோ, மற்றவர்க 
ளோடு சேர்ந்தோ அரசியல்‌ அமைபபுச்சட்டத்திற்கு 
மாறுக ஏற்படும்‌ சிறு குற்றங்களையும்‌, அரசாங்கம்‌, 
பொதுமக்கள்‌ அகியோரின்‌ கவனத்துக்குக்‌ கொண்டுவர: 
வேண்டும்‌. இம்‌ முயற்சிகள்‌ பயன்படாவிட்டால்‌ தம்‌ 
தொகுதிச்‌ சட்டசபைப்‌ பிரதிநிதிகளை அக்குற்றத்தில்‌: 
கவனம்‌ செலுத்தசசெய்து தக்க வழியில நடவடிக்கை 
எடுககும்படிச்‌ செய்யவேண்டும்‌. இதற்கு உரிமைபெ ற: 
நம்மை வாக்காளராகப்‌ பதிவு செய்துகொண்டு 
தேர்தலில்‌ செயல்முறையில்‌ ஈடுபட்டு நம்வாக்லைப்‌ 
பதிவுசெயதிருக்கவேண்டும்‌. இத்தகைய சட்டரீதியான 
முறைகள்‌ பயன்‌ அளிக்காவிட்டால்‌ காம்‌ அக்குறை 
பாட்டை நீதிமன்‌ றங்களுக்குக்‌ கொண்டுபோகத்‌ தயாராக, 
வேண்டும்‌. அப்படி அரசாங்க உயர்‌ நீதிமன்‌ றத்திலும்‌, 
(High Court) உச்ச நீதிமன்றத்திலும்‌ (யோகமாக 
Cot) அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்கீழ்‌ வழக்குத்‌. 
தொடர்வதற்கு அதிகப்‌ பணச்செலவு ஆகும்‌. அது 
தனிப்பட்ட முறையில்‌ . நம்மால்‌ முடியாமலிருக்கலாம்‌. 
அப்போது சீரிய வகையில்‌ அமைக்கப்பட்டகட்சி, நல்ல 
பணவசதிபெற்ற மக்கள்‌ கழகம்‌, சமூக சுதந்திர சங்கம்‌, 
மற்றும்‌ இதுபோன்ற வேறு சங்கம்‌ ஆகிய ஒன்றின்‌ 
அங்கத்தினராக இருந்து இவ்வழக்கைத்‌ தொடரலாம்‌. 
இந்த வகையில்‌ ஆங்கிலேயரின்‌ சுதந்திரத்தைக்‌ 
காப்பாற்றுவதற்குப்‌ போரிட்ட . சிறந்த? அந்நாட்டுப்‌ 
பெரியார்‌ பலர்‌ நமக்கு அரிய வழிகாட்டிகளாக 
அமைந்து உள்ளனர்‌. | 


1637-ஆம்‌ ஆண்டில்‌ ஹாம்ப்டென்‌ என்பவர்‌ 
சட்டசபை அனுமதிக்காத “கப்பல்பணம்‌'' . என்ற 


80 அரசியல்‌ அறிவு 


வரியைக்‌ கொடுக்க மறுத்தார்‌. அதற்காகச்‌ சிறையும்‌ 
சென்றார்‌. ஜான்‌ வில்கிஸ்‌ என்பவர்‌ அரசாங்கத்தைத்‌ 
தாக்கிப்‌ பத்திரிகைக்கு எழுதியதற்காக, தம்மைக்‌ கைது 
செய்யப்‌ பிறப்பித்த கட்டளைகள்‌ (Wவrrents) நீ தி 
யற்றவை என்றும்‌, தாம்‌ பார்லிமெண்டின்‌ அங்கத 
தினர்‌ என்ற ஹோதாவில்‌ தமக்குள்ள (கைது செய்யப 
படாமை, சிவில்‌ வழக்குத்‌ தொடராமை ஆகிய) உரிமை 
களைப்‌ பாதிப்பவை என்றும்‌ வாதித்தார்‌. தானியேல்‌ ஓ: 
கன்னல்‌ என்பவர்‌ பல நூற்றாண்டுகளாகக்‌ காதோலிகர்‌ 
தாங்கிவந்த அரசியல்‌ இன்னல்களிலிருந்து கடைத்‌ 
தேறப்‌ போராடினார்‌. 


: இவர்களே யன்றிப்‌ பாலகங்காதர : திலகர்‌, 
மகாத்மா காந்தி, ஜவகர்லால்‌ நேரு போன்‌ ற தேசபக்தர்‌ 
களும்‌ மக்கள்‌ தாங்கள்‌ கருதியபடி எழுதவும்‌ பேசவும்‌, 
நடக்கவும்‌ உரிமைபெறவேண்டும்‌ எனப்போராடி 
அவற்றிற்காகச்‌ சிறை செல்லவும்‌ சித்தமாக இருநத 
னர்‌. எனவே, அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
இந்திய மக்களாகிய நமக்குக்கிடைத்துள்ள உரிமைகளை 
யும்‌, சுதந்திரங்களையும்‌ நாம்‌ காப்பாற்ற, தகக 
- ஏற்பாடுகள்‌ செய்து உழைக்கவேண்டும்‌ என்பதற்கு 
இவர்கள்‌ செயல்கள்‌ நம்மை த்‌ தூண்டுகின்‌ றன. அரசியல்‌ 
அமைப்புச்சட்டம்‌ நம்முடையதே; நிறுவப்பட்டு ஆட்சி 
புரியும்‌ .அரசாங்கங்களும்‌. நம்முடையனவே. அவை 
நீடித்து நம்‌ நன்மைக்காகச்‌ செயல்‌ புரிவது நம்மையும்‌ 
நாம்‌ கொண்டுள்ள நோக்கத்தையுமே பொறுத்திருக்‌ 
கிறது. அரசியல்‌ அமைப்பில்‌ சில உரிமைகளும்‌, 
சுதந்திரங்களும்‌ நமக்குச்‌ சேர்க்கப்பட்டதனாலேயே அவை 
நம்‌ நன்மைக்காக ஏற்பட்டுவிட்டன, என நினைத்துவிடக 
கூடாது. இவ்வுரிமைகள்‌ தீயவழியில்‌ பயன்படுத்தப்‌ 
படாமலிருக்க நாம்‌ நம்‌ உரிமைகளை நிலைநாட்டவேண்டும்‌, 
அவற்றை நல்லமுறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌-- 
பாதுகாக்கவேண்டும்‌. சுதந்திர நிலையங்களும்‌ சுயாட்சி 
யும்‌ நம்‌ நன்மைக்காக நடைபெ றவேண்டுமானால்‌ நாம்‌ 


அரசியல்‌ அறிவு 87 


அம்முறையில்‌ அவை நடைபெறும்படிப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நம்‌ சட்டசபைகளுக்குத்‌ தக்கவர்‌ 
களைப்‌ பிரதிநிதிகளாக அனுப்பவேண்மிமானால்‌ அத 
தகையோர்‌ தேர்தலில்‌ வெற்றிபெறும்படி முயற்சி 
எடுத்துக கொள்ளவேண்டும்‌. இப்பிரதிகிதிகள்‌ சட்ட 
சபைகளில்‌ பணியாற்ற வேண்டுமானால்‌ அவர்களை 
அனுப்பிய மக்கள்‌, அவர்கள்‌ செய்யும்‌ பணிகளைக்‌ 
கவனித்துவர வேண்டும்‌. மேலும்‌ இராஜ்ய சட்டசபை 
களில்‌ தங்கள்‌ கடமைகளை, அவர்கள்‌ சரிவர ஆற்றித்‌ 
தங்களைக்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கெளரவம்‌ செய்த மக்க 
ளுக்கு நல்லகைம்மாறு செய்கிறார்களா என்று பார்த்துக்‌ 
கொள்ளவும்‌ வேண்டும்‌. சட்டசபைகளுக்கு நாம்‌ அனுப்‌ 
பிய பிரதிநிதிகளிடம்‌ தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்‌ 
டும்‌. நம்‌ தேவைகளையும்‌ குறைபாடுகளையும்‌ குறித்து 
அவர்களுக்கு எழுதவேண்டும்‌. அவர்கள்‌ அயரும்போது 
அவர்களை அதட்டி விழிப்புறச்செய்யவேண்டும்‌; நல்ல 
தொண்டு செய்யும்போது புகழவேண்டும்‌. அப்போது 
அவரகள மேலும்‌ மேலும்‌ நல்ல வேலைகள்‌ செய்வார்‌ 
கள்‌. நம்‌ தொகுதிகளில்‌ அடிக்கடிப்‌ பொதுக்‌ கூட்டங்கள்‌ 
கூட்டி அவற்றில்‌ நம்‌ பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள்‌ 
சட்டசபைகளில்‌ ஆற்றிவரும்‌ வேலையை விளக்குமாறு 
கூறவேண்டும்‌. பிரதிநிதிகள்‌ அடங்கிய அரசாங்கத்தின்‌ 
நலத்திற்காகவும்‌ அதன்‌ சிறந்த பணிகளுக்காகவும்‌ 
சட்டசபை அங்கத்தினருக்கும்‌, அவரைத்தேர்ந்தெடுத்த 
வாக்காளர்களுக்கும்‌ இடையே நெருங்கிய தொடர்பு 
இருக்கவேண்டியது அத்யாவசியம்‌. 

“சிவில்‌ கிரிமினல்‌ சட்டங்களை நிலைநாட்டுதல்‌ 
அரசாங்கத்தின்‌ வேலை. அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டத்தை நிலைநாட்டுதல்‌ பொதுஜனத்தின்‌ வேலை. 
திருடனைத்‌ தண்டிக்கச்‌ சக்தியற்ற சட்டமுள்ள நாடும்‌, 
அரசாங்கத்தின்‌ செயல்களைக்‌ கட்டுப்படுத்த இயலாத 
சமூகத்தைக்கொண்ட நாடும்‌ சீரிய அரசியல்‌ அமைப்‌ 
பிற்கு நேர்மாறானவை, முன்னதால்‌ அரசியல்‌ 
குழப்பமும்‌ பின்னதால்‌ கொடுங்கோன்மையும்‌ 
ஏற்படும்‌” என ஆகடன்‌ பிரபு கூறியிருக்கிறார்‌. 


அன்‌ னத்‌ அலன்‌ க 
ட 


அசர்‌ க்‌ அடர்‌ ப 


- ஆ ட, 


